தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌ 





க. நூ. வெ. இ. வரிசை எண்‌---258 


கரிம வேதியியல்‌ 


[பகுதி !--மூன்ரும்‌ புத்தகம்‌] 


(பட்டப்படிப்புக்குரிய சிறப்புப்‌ பாடம்‌) 


ஆசிரியா்‌ 
இ. கண்ணபிரான்‌, எம்‌.ஏ., எம்‌.எஸ்ஸி. (ஹானாச), 
வேதியியல்‌ பேராசிரியர்‌, 
பூ.சா. கோ. கலைக்கல்லூரி, 


கோவை. 


கல்லூரி நூல்‌ வெளியீட்டு இயக்குநரகம்‌ 
தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌ 


15% 13411௦ -- டி கா்ள, 1970 


12-04. [10 225 
ஓ 2160101806 ௦1 001162121௨ 7யம்‌11636106.. 


வாம்‌ ெண்ண்டி- கார்‌] (1௦0711), நர வா 


18. [கரருரநா ரு 


1400 15, 3-25 
(11௦ 01800114) 


ிப்றர்கம்‌ நற 
140 ோோர்பாரு [ிரர்றர்சா6 
6/30, *4௦யார்‌ ௦௧0, 
ந4௨௦185-2 


அணிந்துரை 
(திரு. இரா. நெடுஞ்செழியன்‌, தமிழகக்‌ கல்‌ வி-சுகாதார அமைச்சர்‌) 


குமிழைக்‌ கல்லூரிக்‌ கல்வி மொழியாக ஆக்கிப்‌ பத்து 
ஆண்டுகள்‌ ஆகிவிட்டன. குறிப்பிட்ட சில கல்லூரிகளில்‌ பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள்‌ தங்கள்‌ பாடங்கள்‌ அனைத்தையும்‌ 
குமிழிலேயே கற்று வந்தனர்‌. 1968ஆம்‌ ஆண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
புகுமுக வகுப்பிலும்‌ (1.ப,0.), 1969ஆம்‌ அண்டிலிருந்து பட்டப்‌ 
படிப்பு வகுப்புகளிலும்‌ விஞ்ஞானப்‌ பாடங்களையும்‌ தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம்‌. தமிழிலேயே கற்பிப்போம்‌ 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியார்களின்‌ ஊக்கம்‌, பிற பல 
துறைகளிலும்‌ தொண்டு செய்வோர்‌ இதற்கெனத்‌ தந்த உழைப்பு, 
தங்கள்‌ சிறப்புத்‌ துறைகளில்‌ நூல்கள்‌ எழுதித்‌ தர முன்வந்த 
நூலாசிரியர்கள்‌ தொண்டுணர்ச்சி இவற்றின்‌ காரணமாக 
இத்திட்டம்‌ நம்மிடையே .மகிழ்ச்சியும்‌ மன நிறைவும்‌ தரத்தக்க 
வகையில்‌ நடைபெற்றுவருகிறது. இவ்வகையில்‌, கல்லூரிப்‌ 
பேராசிரியார்கள்‌ கலை, அறிவியல்‌ பாடங்களை மாணவர்க்குத்‌ 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத்‌ தேவையான பயிற்சியைப்‌ 
பெறுவதற்கு மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ ஆண்டுதோறும்‌ எடுத்து 
வரும்‌ பெருமுயற்சியைக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லவேண்டும்‌. 

பல துறைகளில்‌ பணிபுரியும்‌ பேராசிரியார்கள்‌ எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில்‌ அரிய முறையில்‌ 
நூல்கள்‌ எழுதித்‌ தந்துள்ளனர்‌. ப 

வரலாறு, அரசியல்‌, உளவியல்‌, பொருளாதாரம்‌, குத்துவம்‌ 
புவியியல்‌, கணிதம்‌, பெளதிகம்‌, வேதியியல்‌, உயிரியல்‌, வானியல்‌ 
புள்ளியியல்‌ ஆகிய எல்லாத்‌ துறைகளிலும்‌ தனி நூல்கள்‌, மொழி 
பெயர்ப்பு நூல்கள்‌ என்ற இரு வகையிலும்‌ தமிழ்நாட்டுப்‌ பாட 
நூல்‌ நிறுவனத்தின்‌ கல்லூரி நூல்‌ வெளியீட்டு இயக்குநரகம்‌ 
நூல்களை வெளியிட்டுவருகிறது. 


ச 


இவற்றுள்‌ ஒன்றான * கரிம வேதியியல்‌ (பகுதி 1--மூன்றாம்‌ 
புத்தகம்‌)? என்ற இந்நூல்‌ தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌-- 
கல்லூரி நூல்‌ வெளியீட்டு இயக்குநரகத்தின்‌ 258ஆவது வெளி 
யீடாகும்‌. இதுவரை 293 நூல்கள்‌ வெளிவந்துள்ளன. 

உழைப்பின்‌ வாரா உறுதிகள்‌ இல்லை; ஆதலின்‌, உழைத்து 
வெற்றி காண்போம்‌. தமிழைப்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌ உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம்‌ பெறவேண்டும்‌; அதுவே 
தமிழன்னையின்‌ குறிக்கோளுமாகும்‌. தமிழ்நாட்டுப்‌ பல்கலைக்‌ 
கழகங்களின்‌ பலவகை உதவிகளுக்கும்‌ ஒத்துழைப்புக்கும்‌ நம்‌ 


மனம்‌ கலந்த நன்றி உரித்தாகுக. 
இரா. நெடுஞ்செழியன்‌ 


14. 


8, 


16. 


பொருளடக்கம்‌ 


ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்கள்‌ 
அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ 
அடைபடாத அமிலங்கள்‌ 
ஆல்டிஹைடுறு, கீட்டோறு அமிலங்கள்‌ 


இரட்டை ஒலிஃபீன்கள்‌ அல்லது இரட்டை 
ஆல்கீன் கள்‌ 


அலிஃ.பாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ 
அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 


கார்பானிக்‌ அமிலமும்‌ அதன்‌ சார்புப்‌ பொருள்‌ 
களும்‌ 


கரிம- உலோகச்‌ சேர்மங்கள்‌ 


பக்கம்‌ 


11 
32 


43 


60 
7ஃ 


84 


. 139 


149 





கரிம வேதியியல்‌ 


(பகுதி 1--மூன்றாம்‌ புத்தகம்‌ ) 








_ 8. ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்கள்‌ 
(ப வ௦தலர்‌£ம்‌ 4௦446) 


அல்க்கைல்‌ கரி அணுவில்‌ ஹைடிரஜன்‌ ௮ணுவிற்குப்‌ பதிலாக 
ஹாலோஜென்‌, ஹைடிராக்? தொகுதிகளை மாற்றீடு செய்து 
முறையே ஹாலோஜென்‌ ஏற்றப்பட்ட, ஹைடிராக்சி அமிலங்‌ 
களைப்‌ பெறுகிரரம்‌. 


கார்பாக்சிலிக்‌ தொகுதிகளுக்கு அடுத்துள்ள கரி அணுக்கள்‌ 
முறையே ௨, இ, */, 8 முதலிய கரி அணுக்கள்‌ என அழைக்கப்படும்‌. 
இந்த எழுத்துக்களின்‌ துணைக்‌ கொண்டு மாற்றீடு செய்யப்பட்ட 
தொகுதிகளின்‌ இடத்தை அறியலாம்‌. பாகு முறைப்படி 
மாற்றீடு செய்யப்பட்ட தொகுதிகளின்‌ இடத்தை 7, 2, 3, 4, 610. 
கரி அணுக்கள்‌ எனக்‌ கணக்கிட்டு அறியலாம்‌. கார்பாக்சில்‌ கறி 
அணு முதல்‌ கரி அணு 1 என்று .குறிக்கப்படுகிறது. அடுத்துள்ள 
கரி அணுக்களுக்கு முறையே 2, 9, 4 என்ற எண்கள்‌ கொடுக்கப்‌ 
படுகின்‌ றன. 


(எ-டு) 

4 2 2 ்‌ இ 

௩-0 ௩,௭௨௦௦௦1 2-குளோரோ பியூட்டனோயிக்‌ 

ள்‌ ௫ அமிலம்‌ (120) 
-குளோரோ பியூட்ரிக்‌ 
அமிலம்‌ 

2 2 7 

ப. ப்ட்‌ட௦ப 2-குளோரோ புரோப்பனாயிச்‌ 

௦ அமிலம்‌ (1020) 


-குளோரோ புரோப்பி 
யானிக்‌ அமிலம்‌ 
தயாரிக்கும்‌ முறைகள்‌ 
1. கொழுப்பு அமிலங்களிலிருந்து : குளோரின்‌, புரோமின்‌ 
ஆகிய இரண்டும்‌ அமிலங்களுடன்‌ வினைபுரிந்து ௨-ஹாலோஜென்‌் 
ஏற்றம்‌ பெற்ற அமிலங்களைத்‌ தரும்‌. ப 


ல கரிம வேதியியல்‌ 


01,00௦.) ரள. 0000-0 


அசெட்டிக்‌ குளோரோ அசெட்டிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ 
பேய, 00௦௩ - மூ. மந. ௦0௦௦0-ட பற 
புரோப்பியானிக்‌ ௦-புரோமோ புரோப்பியானிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ 


இங்கு நடைபெறும்‌ ஹாலோஜென்‌ ஏற்ற வினை அல்க்கேன்‌ 
களில்‌ ஹாலோஜென்‌ ஏறும்‌ வினைவழியினின்றும்‌ வேறுபட்டிருக்‌ 
கிறது. அமிலங்களில்‌ ஹாலோஜென்‌ பதிலீட்டு வினை ஓரப்‌ பிளவு 
(1610101310) முறைப்படி நடைபெறுகிறது. அல்க்கேன்களில்‌ 
சமப்பிளவு (1101001310 185108) முறைப்படி நடைபெறு௫றது; 
இயங்கு உறுப்புகள்‌ (14௦6 £8010௨18) மூலம்‌ இவ்வினை நடைபெறு 
கிறது. அமிலங்களில்‌ மாற்றீடு வினையைச்‌ சூரிய ஒளியில்‌ நிகழ்த்‌ 
தினால்‌ இதுவும்‌ இயங்கு உறுப்பு வின வழிப்படி (1:06 180/௦] 
1116011811) நடைபெறலாம்‌. மேலும்‌ ஹாலோனஜென்‌ பதிலீட்டு 
வினை, &ீட்டோன்களும்‌ . ஹாலோனென்களும்‌ வினை புரிவதினின்றும்‌ 
கூட வேறுபட்டிருக்கிறது. ஹாலோஜென்‌ பதிலீட்டு வினையின்‌ 
வேகம்‌ அமிலம்‌, புரோமின்‌ ஆகிய இரண்டினது செறிவுக்கும்‌ நோர்‌ 
விகிதத்தில்‌ அமைந்திருக்கிறது. இந்தப்‌ பதிலீட்டுவினை, சிறிதளவு 
அயோடின்‌ அல்லது சிவப்பு ஃபாஸ்வரம்‌ அல்லது ஹைட்ரஜன்‌ 
ஹாலைடு ஆகியவற்றினால்‌ ஊக்குவிக்கப்படுகிறது. இவப்பு 
௦போஸ்வரம்‌ இங்கு வினை ச௪௭க்கியாகப்‌ பயன்படுகற்கு எளிய 
விளக்கம்‌ கொடுக்கலாம்‌. முதலில்‌ கார்பாக்கிலிக்‌ அமிலம்‌ அதன்‌ 
அசைல்‌ ஹாலைடாக (804118/06) மாறுகிறது. இதனுடன்‌ 
ஹாலோஜென்‌ பதிலீட்டு வினை நடைபெறுகிறது. 


டமா, மட, 
மேல்புற ப்‌ 


॥ | ॥ 
0 1244 0 


ஹாலைடுகளுடன்‌  அமிலங்களைக்‌ காட்டிலும்‌, அசைல்‌ 
ஹாலைடுகள்‌ விரைவாக வினைபுரிகின்றன. இந்த வினையின்‌ விளை 
பொருள்களைப்‌ பிரிக்கின்ற பொழுது ஹாலோஜெனேறிய அசைல்‌ 
ஹால்ைடுகள்‌ நீராற்‌ பகு.பட்டு ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்களைக்‌ 
கொடுக்கின்‌ றன. 


0 
பேட ராடு 
| ரி ॥ 
மா 0 றா ட 





ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்கள்‌ 2 


சிவப்பு ஃபாஸ்வரத்தை ஹாலோஜெனுடன்‌ பயன்படுத்தி 
குளோரோ அல்லது ௦-புரோமோ அமிலங்களை உண்டாக்கும்‌ 
இம்முறைக்கு ஹெல்‌-வோலார்டு-செலின்ஸ்கி (பவி-%:௦10௨10- 
210810) ௦0 18-7/-2) முறை என்று பெயர்‌. இரண்டாவது 
ஊஹைட்ரஜன்‌ அணுவும்‌ குளோரின்‌ அல்லது புரோமினால்‌ 
பதிலியிடப்படலாம்‌. இந்த வினையால்‌ -ஹைட்ரஜன்‌ அணுக்களை 
மட்டும்‌ குளோரின்‌ அல்லது புரோமினால்‌ பதிலியிடலாம்‌. 
புரோமின்‌ ஏறறம்‌ ௦-கரியணுவோடு நின்றுவிடுகிறது. எனினும்‌ 
குளோரின்‌ ஏற்றம்‌ மற்றைக்‌ கரியணுக்களிலும்‌ ஏற்படும்‌. அயோ 
டின்‌ ஏறிய அமிலத்தைப்‌ பெற, குளோரின்‌ அல்லது புரோமின்‌ ஏறிய 
அமிலங்களை மெத்தனாலில்‌ கரைத்துப்‌ பொட்டாசியம்‌ அயோடை 
டுடன்‌ வினைப்படுத்திப்‌ பெறலாம்‌. 


சிறிதளவு அயே௱டின்‌ உடனிருக்க சல்‌ஃபூரில்‌ குளோரைடு 
(8ய/ற11மரு1 0111011046), அலிஃபாட்டிக்‌ அமிலங்களில்‌, &-கரியணுவில்‌ 
குளோரினை ஏற்றுகிறது. 


2. அடைபடாத அமிலங்களிலிருந்து: ,3-ஹாலோஜென்‌ 
ஏற்றம்‌ பெற்ற அமிலங்களை, ஹைட்ரஜன்‌ ஹாலைடை ௨-3 அடை 
படாத அமிலங்களுடன்‌ கூட்டிப்‌ (&0ய11101) பெறலாம்‌. 

பே,-பப.000௦பி-பிட - பே, நாயே, பெப்‌ 

8-4 அடைபடாத அமிலங்கள்‌ ஹைட்ரஜன்‌ ஹாலைடுகளுடன்‌ 
வினைபட்டு 4/-ஹாலோஜென்‌ ஏற்றம்‌ பெற்ற அ௮மிலங்களைத்‌ 
தருகிறது. 

பேய ங்‌. பே படபபி-ட்ப்டிட --- பே ப்பா பப்‌, ப்‌, டேப்‌ 
பெண்ட்‌-3-ஈனோயிக்‌ அமிலம்‌ 4-புரோமோ 
(றஊ-3-20010 8௦18) 1-வேலரிக்‌௮மிலம்‌ 


0௦00௦0 தொகுதியின்‌ தூண்டல்‌ விளைவு (100ப01146 611604) 
காரணமாக மார்க்கோனி கோஃப்‌ விதிக்கு. முரணாகச்‌ சேர்க்கை 
நடைபெறுகிறது. 


3. ஹைடிராக்சி அமிலங்களிலிருந்து: ஃபாஸ்பரஸ்‌ 
ஹாலைடுகள்‌ ஹைடிராக்சி அமிலங்களுடன்‌ வினைபட்டு 
ஹாலோஜென்‌ ஏற்றம்‌ பெற்ற ௮மிலங்களைத்‌ தருகிறது. 

0. ௦ 
பேய்ப்‌ 0௦0... போய்ட படப்‌. 
லாக்டிக்‌ ௮மிலம்‌ 
பே,ப்ப்‌ மேய 
-குளோரோ புரோப்‌ 
பியோனிக்‌ அமிலம்‌ 


கீ கரிம வேதியியல்‌ 


4. ஆக்சிஜன்‌ ஏற்ற முறைகள்‌: ஹாலோ ஹைடிரின்கள்‌, 
ஹ்ாலோஜென்‌ மாற்றீடு செய்யப்பட்ட ஆல்டிஹைடுகள்‌ ஆகிய 
இவைகளை ஆக்சிஜன்‌ ஏற்றத்திற்கு உட்படுத்தி ஹாலோஜென்‌ 
ஏற்றம்‌ பெற்ற அமிலங்களை உண்டாக்கலாம்‌, 





ப ட 
1,0] கணட... பே, 001 
. 40150) 
எத்திலின்‌ . குளோரோ 
குளோரோ ஹைடிரின்‌ அசெட்டிக்‌ அமிலம்‌ 


[0] 
01.0110 -- (0, 00௦௦பி 
குளோரால்‌ முக்குளோரோ 
அசெட்டிக்‌ அமிலம்‌ 


5. மலோனிக்‌ அமிலத்திலிருந்து: மலோனிக்‌ அமிலத்தை 
புரோமின்‌ ஏற்றம்‌ செய்து, பின்பு கரி ஈராக்சைடை நீக்கி 
௨புரோமோ ௮அமிலங்களைப்‌ பெறலாம்‌. 


ட்‌ 00, 
பே, (௦௦, படிமம்‌, பேநா மேய 


ட, 00, 
பே, யப... ம்‌.ம்‌... யூ யரா வேரபி 


இயல்புகளும்‌ வினைகளும்‌ 


பெரும்பான்மையான ஹாலோஜென்‌ ஏற்றம்‌ பெற்ற 
அமிலங்கள்‌ திடப்பொருள்கள்‌ ஆகும்‌. இவைகள்‌ கார்பாக்கிலிக்‌ 
அமிலம்‌, ௮ல்க்கைல்‌ ஹாலைடுகள்‌ ஆகிய இவைகளின்‌ இயல்புகளைப்‌ 
பெற்றுள்ளன. 


1. அமில இயல்புகள்‌: ஹாலோஜென்‌ அமிலங்கள்‌, 
அவற்றிற்குரிய மாற்றீடு செய்யப்படாத (1808110016 80108) 
அமிலங்களைக்‌ காட்டிலும்‌ அதிக அமிலத்‌ தன்மையைக்‌ 
கொண்டவை. ஹாலோஜென்‌ அணு தூண்டல்‌-1 விளைவு 
கொண்டவை, இவை எலெக்ட்ரான்களைத்‌ தம்வசம்‌ ஈர்ப்பதால்‌, 
கார்பாக்சிலிக்‌ தொகுதியில்‌ இகன்‌ தூண்டல்‌ விளைவால்‌ எலெக்ட்‌ 
ரான்‌ செறிவு குறைகிறது. இதனால்‌ ஹைட்ரஜன்‌ எளிதில்‌ 
புரோட்டானாக விடுபடுகிறது. 


ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்கள்‌ 5 


இதனால்‌ இந்த அமிலங்களின்‌ அயனியாகும்‌ இயல்பு பாதிக்கப்‌ 
படுகிறது. இதற்கு விளக்கம்‌ காண்பதற்குக்‌ குளோரோ 
அசெட்டிக்‌ அமிலம்‌, அதனுடைய இணைக்காரம்‌ (௦02816 6866) 
ஆகியவற்றின்‌ நிலைப்பைக்‌ காணவேண்டும்‌. குளோரோ அசெட்டிக்‌ 
அமிலத்தில்‌ முனைவு கொண்ட இரண்டு தொகுதிகள்‌ உள்ளன; 
அவை 601 தொகுதி, கார்பாக்சில்‌ தொகுதி ஆகியவை, 
இவற்றின்‌ விளைவாக இவற்றிற்குரிய கரி அணுக்களில்‌ குறை நேர்‌ 
மின்னூட்டம்‌ (மகா(18] ற080(146 ௨126) ஏற்படும்‌. இவ்வாறு 
ஏற்படுவது வருமாறு: 


௦டீல்‌ இ 
சனம்‌ ற - சே௦ஃபூ 


௦௨ $கு 8 லு 8ஐ 


[ ஈ 


க. 


வடிவம்‌ 1] இல்‌ இரண்டு நோர்மின்னூட்டம்‌ அடுத்தடுத்து 
இருப்பதால்‌ அவை ஒன்றை மற்றொன்று விலக்கும்‌ நிலையில்‌ 
உள்ளன. எனவே நிலைப்புள்ள வகையில்‌ அமைவது வடிவம்‌ 11 இல்‌ 
குறிப்பிட்டபடியே இருக்கும்‌ வடிவம்‌ [| இல்‌ சாதசமில்லாத மூலக்‌ 
கூறு ௮௧ இருமுனை-இருமுனை விளைவு (1ஈரங/௦ம01801௦ 111௨௦1௦001 
010016-010016 104018௦110) ஏற்பட்டிருக்கிறது, வடிவம்‌ 11 இல்‌ 
சாதகமான விளைவு ஏற்படுகிறது. இதனால்‌ ஏற்படுவது மூலக்கூறு 
அக அயனி-இருமுனையி இணைப்பு (10-010௦16 111௦௨௦11௦1). இது 
குளோரோ  அ௮செட்டிக்‌ அமிலம்‌ அயனியாவதற்கு வசதி 
அளிக்கிறது. 


றாலோஜென்‌ அணுக்கள்‌ --] விளைவு (1 வி) உடையவை. 
இவை எலெக்ட்ரான்களைத்‌ தம்‌ அருகில்‌ ஈர்க்மும்‌ இயல்புடையவை. 
இதனால்‌ ஏற்படும்‌ விகவைப்‌ பின்வருமாறு குறிக்கலாம்‌. 


௦68 -௦ ட அறு 
டு 


இங்கு குளோரின்‌ எலெக்ட்ரான்௧களை ஈர்ப்பதால்‌ இந்த 
வினையின்‌ தூண்டல்‌ நெடுகிலும்‌ ஏற்படுகிறது. இதனால்‌ 
கார்பாக்சில்‌ தொகுதியிலுள்ள ஹைட்ராக்சில்‌ ஆக்சிஜன்‌ அணு 


6 கரிம வேதியியல்‌ 


வானது கார்பாக்சில்‌ தொகுதியின்‌ உடனிசைவு (11168013௦11811) 
விளைவால்‌ நேர்மின்னூட்டம்‌ (1508/0/47௦ 018126) பெறுவதும்‌ எளி 
தாகிறது. இதனால்‌ நீரில்‌ இருக்கும்‌ பொழுது புரோட்டான்‌ 
எளிதாக நீரின்‌ மூலக்கூறினால்‌ நீக்கப்படுகிறது. கூடுதலான 
ஹாலோஜென்‌ அணுக்கள்‌ இக்கரி அணுவில்‌ இணைந்திருந்தால்‌ 
இந்த விளைவு இன்னும்‌ வலிவுடையதாூறது. அமிலத்தினுடைய 
வலிமையைக்‌ கூட்டும்‌ வரிசை ஹாலோஜென்‌ அணுக்களிடையே 


5௦151 


ஆக அமைகிறது. ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்களிலிலேயே 
வலிமைமிக்கது முப்‌ஃபுளோரோ அசெட்டிக்‌ (11710௦10௦0 80௦1௦) 
அமிலம்‌ ஹாலோஜென்‌ அணுக்கள்‌ 9, 4 அல்லது இன்னும்‌ விலகிய 
கரி அணுக்களில்‌ அமைந்திருந்தால்‌ அத்தகைய அமிலங்களில்‌ 
ஹாலோனென்களில்‌ தூண்டல்‌ விளைவு குறைகிறது. 


சில ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்களின்‌ இயல்புகளைக்‌ கீழே 
சுண்ட அட்டவணையில்‌ (பக்‌. 7) காணலாம்‌. ன சூ 


இவைகள்‌ கார்பாக்சிலிக்‌ அமிலங்களைப்‌ போன்று உப்பு 
களையும்‌, எஸ்ட்டர்களையும்‌ குளோரைடுகளையும்‌ கொடுக்கும்‌. 


00000 -டா௦. ரு 0௦00-௦ ப 


குளோரோ அசெட்டிக்‌ ஈதைல்‌ குளோரோ 
அமிலம்‌ அசெட்டேட்‌ 


20, 
௫௦ ௦௦௦-000 


குளோரோ 
அசெட்டைல்‌ 
குளோரைடு 


2. ஹாலோஜென்‌ அணுவின்‌ வினைகள்‌ : தூண்டல்‌ விளைவின்‌ 
காரணமாக அல்க்கைல்‌ ஹாலைடுகளில்‌ உள்ள ஹாலோஜென்‌ 
அணுவைக்‌ காட்டிலும்‌ ஹாலோஜென்‌ அமிலங்களில்‌ உள்ள 
ஹாலோஜென்‌ அணு அதிக வினைபுரியும்‌ தன்மையைக்‌ கொண்டது. 
ஆனால்‌ ஹாலோஜென்‌ அணுவின்‌ இடத்தைக்‌ கொண்டு அதன்‌ 
வினை புரியும்‌ தன்மை மாறுபடும்‌. 


-ஹாலோஜென்‌ அமிலங்கள்‌ வினை புரிவதில்‌ அல்க்கைல்‌ 
ஹாலைடுகளை ஒத்துள்ளன. அதாவது ஹ்லோஜென்‌ அணுவை 





01% 459 09 *9 1002 1௭12 ௭“ "ராமுரு/” சழும.பாதா1.ப.1ஐ/71 
பராஐ.ப.ரஐ/ ஓ௫ 97 45 


01% 66 9₹1 [9 1002:1825- 5 ராருரு/௪ ௪1,.பாந117.ப. 9/7 
புராஐ.ப.ரஐ/7 6௫ % 4 
._ ஊ01%00£ 61 6/0 110032“ ராமுரா/௪ சு்‌-7௮0/௪ ப.ரற.ப.2ஐ.௫0 
௨01% 415 461 950 100305 |[ஈரா/௪ என்‌ ௪/௪ ப.ரஐப.ஐ௫ ௰௫ 
911 91 11002“ “ப௦5ம ராரூமு/௪ ஓழரரறா ப.ரஐ.ப.12ஐ- 0 
௨01 %60₹0 601 91 11002 12ம15- “5 ராமுறா/௪ ஒழ ரரி ப.ரஐ.ப.5ஐ௫-07 
-01%661 [01 லு 10022௨2௦15 ராமுமு/௪ சழு ரரி ப./ஐ 1120-௦ 
௨01 %80:0 *0 [ர 11005- “5315ம்‌ ராமுருா/௪' 
ஒழ பற ா.ப.ரஐ1 ப. மஐ.ப.டிஐ௫-9 
௨01 %9%:7 981 ௯ 1௦௦2--2513--45 ராருருா/ச 
(05 பா௱நா.ய. 0/7 ப.ரஐ.பய௦ஐ.௫-௦ 
-01%1/:0 (டசீம( 68... 110023 ராமுரா/௪ ௪3-7௮0/௪ ப ஐ. யாச 
-01%86:[ 80 09 10௦2: 18 ராமளா/௪ ஓ்‌-௮0/௪ .பராஐ.ப.ரஐ17 
௨0196: 09 | [9 10௦௦2125ம்‌ ராமுா/௪ ச-௪0/ச .ப.ஐ.ப12ஐ௫ 


௨01 %1-0 [. இர 66 100020: ராமுரா/எ ஒ்7அ0/௪ பற ப1௦ஐ/752 


ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்கள்‌ 





முவற பாறு 


4 


8 கரிம வேதியியல்‌ 


ஹைடிராக்‌ச, சயனோ, அமினோ தொகுதிகளைக்‌ கொண்டு மாற்றீடு 
செய்யலாம்‌. காரங்களுடன்‌ சேர்ந்து கொதிக்க வைக்கும்‌ பொழுது 
ஹைடிராக்சி அமிலங்களையும்‌, அம்மோனியாவுடன்‌ சேர்ந்து 
அமினோ அ௮மிலங்களையும்‌ கொடுக்கும்‌, 


பே, 00௦000. 200-- ரூ. 0௦00௦௨ 4 ,0--11601 


குளோரோ அசெட்டிக்‌ சோடியம்‌ ஹைட்ராக்சி 
அமிலம்‌ அசெட்டேட்டு . 


7117 
௫.6 60௦0... ரா, 00௦ய4, 


குளோரோ அம்மோனியம்‌ 
அசெட்டிக்‌ அமினே 
அமிலம்‌ அசெட்டேட்டு 


$-ஹாலோஜென்‌ அமிலங்களைக்‌ காரங்களுடன்‌ சேர்த்துக்‌ 
கொதிக்க வைக்கும்‌ பொழுது அவற்றிற்குரிய ஹைட்ராக்சி 
அமிலங்கள்‌ கிடைக்கும்‌. இவ்வமிலத்திலிருந்து தண்ணீர்‌ மூலக்‌ 
கூறு எளிதாக வெளியேறுவதால்‌ இவ்வினையில்‌ விளைபொருள்‌ 
௦-5-அடைபடாத அமிலங்கள்‌ ஆகும்‌. 


1880 ய 110) 
பேபி பட்ப்ப்‌ பேர்‌ பூ... 
$- புரோமோ $-ஹைட்ராக்கி 
புரோப்பியானிக்‌ புரோப்பியானிக்‌ 


அமிலம்‌ அமிலம்‌ 
- பே. ப்‌.00ப 
அக்ரிலிக்‌ அமிலம்‌ 


/- 6 ஹ்ரலோஜென்‌ அமிலங்கள்‌ காரங்களுடன்‌ சேர்ந்து 
ஹ்ஈலோஜென்‌ அமிலங்களை வெளியேற்றி லாக்டோன்களைத்‌ தரும்‌ 


14801 
பே,டே ய்‌. - ப 000௦0. பே. ்‌...0-0 
பப 


ர ிடவையைைவள்‌ 

*-குளோரோ பியூட்ரிக்‌ /-பியூட்ரோ 

அமிலம்‌ லாக்ட்டோன்‌ 
(7-நீயா$ா௦ 180109) 





ஹாலோஜென்‌ ஏறிய அமிலங்கள்‌ 9 


14௨௦10 
ப.ப்‌-- ய... மடப்‌... 
(1 


ரூ ருடறு _ _௦-௦ 


ட 


6-வேலரோ லாக்டோன்‌ 
(8-3/8121௦ 180016) 


-ஹாலோஜென்‌ ஏற்றம்‌ பெற்ற அமிலங்களின்‌ எஸ்ட்டர்கள்‌ 
(எ-டு) பே. 000 0.3. ரீஃபார்மாட்ஸ்டி வினைக்கு (15610100815163/ 
10201100) உட்படும்‌. 


ஒரு. குளோரோ அசெட்டிக்‌ அமிலம்‌ (1/40100111010806110 8௦10) 
பே, 0000: வெப்பு ஃபாஸ்‌ஃபரஸ்‌ (1604 1082110108) 
உடனிருக்க 100” வெப்ப நிலையிலுள்ள தூய ௮செட்டிக்‌ அமிலத்‌ 
திற்குள்‌ குளோரினைச்‌ செலுத்தினால்‌ ஒரு குளோரோ அசெட்டிக்‌ 
அமிலம்‌ கடைக்கும்‌. காய்ச்சி வடித்தல்‌ மூலம்‌ இவ்வமிலம்‌ 
சுத்தம்‌ செய்யப்படுகிறது. காய்ச்சி வடித்த பின்பு குளிரச்‌ 
செய்தால்‌ ௮மிலம்‌ படிகவடிவமாக உருப்பெறுகிறது. உருகுநிலை 
61. இது தண்ணீரிலும்‌, ஆல்கஹ்ாலிலும்‌ கரையும்‌. இண்டிகோ 
(1௰ய/20) தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


இரு குளோரோ அசெட்டிக்‌ அமிலம்‌ (1910%1௦1௦ 8௦6110 8௦00) 
பேப்‌, ௦ப: குளோரால்‌ ஹைடிரேட்டை சோடியம்‌ சயனைடுடன்‌ 
வெப்பப்படுத்தி இவ்வமிலத்தைப்‌ பெறலாம்‌. 


டே, - 0” ரூடி 11601 


இது வண்ணமற்ற திரவம்‌. கொதி நிலை 194”. இது தண்ணீரில்‌ 
கரையும்‌. இது குளோரோ அ௮செட்டிக்‌ அமிலத்தைக்‌ காட்டிலும்‌ 
அதிக அமிலத்‌ தன்மையுடையது. 

முக்குளோரோ அசெட்டிக்‌ அமிலம்‌ (111011010௦ 80611௦ 8௦105 
01, 00104: குளோரால்‌ ஹைடிரேட்டை வீரிய: நைட்ரிக்‌ 
அமிலத்தைக்‌ கொண்டு ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ செய்தால்‌ இவ்வமிலம்‌ 
கிடைக்கும்‌. 


11110, 
டே யங்யூ0---- ௦0,௦௦௦௦ ௨.௦ 


10 கரிம வேதியியல்‌ 


இது நீர்‌ கசியும்‌ திடப்பொருள்‌. உருகு நிலை 58, மிக அமிலத்‌ 
குன்மை வாய்ந்த கரிம அமிலங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. கார்பாக்கில்‌ 
தொகுதிக்கு அடுத்துள்ள கரி அணுவில்‌ எதிர்மின்னூட்டமுள்ள 
குளோரின்‌ நிறைந்திருப்பதால்‌ (0 இணைப்பு எளிதில்‌ உடைந்து 
வீடும்‌. இதைத்‌ தண்ணீருடனோ அல்லது ஆல்கஹால்களுடனோ 
சேர்த்து வெப்பப்படுத்தினால்‌ குளோரஃபாம்‌ கிடைக்கும்‌, 


0,௦௦௦ . ரு 1௦0. 


9. அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ 


ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ ஹைட்ராக்சில்‌ கார்பாக்சில்‌ அகிய 
இரு தொகுதிகளையும்‌ கொண்டுள்ளன. இந்தத்‌ தொகுதிகள்‌ 
ஒன்றோ அல்லது பலவாகவோ இருக்கலாம்‌. 


ஒற்றைக்‌ கார்பாக்சிலிக்‌ ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ 


இவை, கொழுப்பு அமிலத்திலுள்ள அல்க்கைல்‌ தொகுதியில்‌ 
ஒரு ஹைடிரஜனை நீச்ச அவ்விடத்தில்‌ ஒரு ஹைட்ராக்சி தொகுதி 
யினைப்‌ புகுத்துவதால்‌, உண்டாவதாசக்‌ கொள்ளலாம்‌. இவை 
களின்‌ பெயரிடுமூுறை ஹாலோனஜென்‌ அமிலங்களுக்குப்‌ பெயரிடு 
முறையைப்‌ போன்றது. 

(எ-கா) 

பே படப்‌ டப 

2-ஹைட்ராக்ச புரோப்பெனாயிக்‌ அமிலம்‌ ௦1 

(2-ஹைட்ராக்சி புரோப்பேன்‌ ஆயிக்‌ அமிலம்‌) 

%-ஹைட்ராக்ச புரோப்பியோனிக்‌ அமிலம்‌, 
தயாரிக்கும்‌ முறைகள்‌ 

1. ஹாலோஜென்்‌ அமிலங்களிலிருந்து : ௨-ஹாலோஜென் 
அமிலங்களை, காரம்‌ அல்லது ஈரமான வெள்ளி ஆக்சைடு இவை 


களில்‌ ஏதேனும்‌ ஒன்றுடன்‌ சேர்த்து நீராற்‌ சிதைத்தால்‌ 
ஹைட்ராக்சி அமிலம்‌ கிடைக்கும்‌. 


போடே ட்பபி 10௦0 பீடி. 0௦ப-டப்புு 


குளோரோ ஹைட்ராக்சி அசெட்டிக்‌ 
அசெட்டிக்‌ அமிலம்‌ அமிலம்‌ 
பே,பப்ய்‌ ப்பி ட்ப _- பி. ங்‌ 00ப.-டபு 
குளோரோ ஊணைட்ராக்கி 
புரோப்பியானிக்‌ புரோப்பியானிக்‌ 


அமிலம்‌ அமிலம்‌ 


72 கரிம வேதியியல்‌ 


இந்த முறையில்‌ ட, /- ஹைட்ராக்சி அமிலங்களைத்‌ தயாரிக்க 
முடியாது. ப 


2. அமினோ அமிலங்களிலிருந்து : நைட்ரஸ்‌ அமிலம்‌ அமினோ 
அமிலங்களுடன்‌ வினை புரிந்து நைட்ரஜனையும்‌, ஹைட்ராக்சி 
அமிலங்களையும்‌ கொடுக்கிறது. 


1-0. பபா௦ - பூரி மட்ட்‌் 11 - 1௦ 
அமினோ அசெட்டிக்‌ கிளைக்காலிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ 


3. ஆக்சிஜனேற்ற முறைகள்‌ : இளைக்கால்களைப்‌ பகுதி 
ஆக்கஜனேற்றம்‌ (கா/81 000௧11௦0) செய்தால்‌ ஹைட்ராக்சி 
அமிலங்கள்‌ கிடைக்கும்‌. 


நி 
ரடரு, 0௦0௦0 


௦ம்‌. 00 


இளைக்கால்‌ ஹைட்ராக்சி 
அசெட்டிக்‌ 
அமிலம்‌ 


[0] 
மபா பபி -- ப்‌. ப்பி. டப்‌ 
புரோப்பிலின்‌ கிளைக்கால்‌ லாக்டிக்‌ அமிலம்‌ 
(180110 8010) 


4, சயலோ ஹைடிரின்களை நீராற்‌ சிதைத்தல்‌: ஆல்டிஹைடுகள்‌, 
8ட்டோன்கள்‌ ஹைட்ரஜன்‌ சயனைடுடன்‌ வினை புரிந்து சயனோ 
ஹைடிரின்௧களைக்‌ கொடுக்கும்‌, இவைகளை நீராற்‌ சிதைத்தால்‌ 
ஹைட்ராக்சி அமிலம்‌ கிடைக்கும்‌. 


செ ஙுடு ஙு மா பிம்‌ 
அசெட்டால்‌ சயனே ஹைடிரின்‌ 
டிஹைடு 


௫ ர௦--0௦௦ய 


லாக்டிக்‌ அமிலம்‌ 


5. ஆக்சிஜன்‌ குறைக்கும்‌ முறை: ஆல்டிஹைடிக்‌, €ட்‌ 
டோனிக்‌ அமிலங்களைத்‌ தக்க சூழ்நிலைகளில்‌ ஆக்சிஐன்‌ ஓடுக்க 
களுடன்‌ வினைபுரிய வைப்பதன்‌ மூலம்‌ ஹைட்ராக்சி அமிலங்களைப்‌ 
பெறலாம்‌, 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்9 அமிலங்கள்‌ 73 


14வ/1]2.. 
0, -0௦௦0.--00௦௦ 
௦0 





ுூ..-00--000ய 


பைருவிக்‌ அமிலம்‌ லாக்டிக்‌ அமிலம்‌ 


6. ரெஃபார்மட்ஸ்கி வினை (209 680101) : இவ்வினை 
யின்‌ மூலம்‌ $-ஹைட்ராக்சி அமிலங்களைப்‌ பெறலாம்‌. உதாரண 
மாக ஈதைல்‌ குளோரோ அசெட்டேட்டுடன்‌, அசெட்டால்‌ 
டி ஹைடு, துத்தநாகத்‌ துகள்கள்‌ ஆகியவற்றைச்‌ சேர்த்து வினை 
புரியவைப்பதால்‌, 3-ஹைட்ராக்கி பியூட்டிரிக்‌ அமிலத்தின்‌ ஈதைல்‌ 
எஸ்ட்டரைப்‌ பெறலாம்‌. 


ப்‌,பே0௦ட்ட் 2 -” 20007 0000 


ப்‌, படு | 11 
4 011, படும்‌ 00௦ _- 


ப,ர௦ ௪,000. 2௩01, 





இயல்புகளும்‌ வினை களும்‌ 


. இந்த வகுப்பில்‌ எளிய அமைப்புக்‌ கொண்டது களைக்காலிக்‌ 
அமிலம்‌. இது ஒரு திடப்பொருள்‌. மற்றவையெல்லாம்‌ இரவங்கள்‌, 
- எல்லா அமிலங்களும்‌ நீரில்‌ கரையும்‌. இவைகள்‌ ஹைட்ராக்கிலிக்‌, 
கார்பாக்சிலிக்‌ ஆகிய இரு தொகுதிகளின்‌ இயல்புகளையும்‌ 
கொண்டுள்ளன. சில வினைகள்‌ இந்தத்‌ தொகுதிகள்‌ இருக்கக்‌ 
கூடிய இடத்தை (1%௦1211/6 ற0051(1௦10)ப்‌ பொறுகத்திருக்கும்‌. 


1. அமில வினைகள்‌ : ஹைட்ராக்கசி அமிலங்கள்‌ காரங்களுடன்‌ 
சேர்ந்து உப்புகளையும்‌, ஆல்கஹால்களுடன்‌ சேர்ந்து எஸ்ட்டர்களை 
யும்‌ கொடுக்கும்‌, 


பெப்‌ பேப்பர பி, பெரி டட்பு ௦0 
கிளைக்காலிக்‌ அமிலம்‌ சோடியம்‌ கிளைக்காலேட்‌ 


ப, ௦ - பேப்‌. ப௦்‌ 0000௭௦ 
கிளைக்காலிக்‌ அமிலம்‌ ஈதைல்‌ கிளைக்காலேட்‌ 


1, பேப்‌ பே௦ப்‌- 1௨0 -- பேப்‌ (0௦0௨ ௦ 


லாக்டிக்‌ அமிலம்‌ சோடியம்‌ லாக்டேட்‌ 


2. அல்கஹாலிக்‌ வினைகள்‌ : (௨) எஸ்ட்டர்‌ உண்டாதல்‌: 
இவைகளை அல்கஹால்களைப்‌ போல அமிலங்களுடன்‌ சேர்ந்து 
எஸ்ட்டர்களைக்‌ கொடுக்கும்‌. 


14 கரிம வேதியியல்‌ 


பே.௦ப 
| 400௦௦௪. ப.௦௦0௨- ய, 
0௦0 
கிளைக்காலிக்‌ 0004-1,0 
அமிலம்‌ அசெட்டைல்‌ 
இளைக்காலிக்‌ 
அமிலம்‌ 


(௦) ஆக்ஸிஜனேற்றம்‌ : ஒரிணைய அல்கஹால்‌ தொகுதிகளைக்‌ 
கொண்டுள்ள ஹைட்ராக்சி அமிலங்களை ஆக்சிஜனேற்றம்‌ செய்‌ 
தால்‌ ஆல்டிஹைடிக்‌ அமிலங்கள்‌ கிடைக்கும்‌. ஈரிணைய அல்கஹால்‌ 
தொகுதிகளைக்‌ கொண்டுள்ள ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ 
சட்டோனிக்‌ அமிலங்களைக்‌ கொடுக்கும்‌. 


[0] [0] 
படுப பப்பப்ட்‌ பப்டப்டப்டற்ர் ட்ப 
கிளைக்காலிக்‌ ம ॥ 
அமிலம்‌ ட 0 
இளை ஆச்சாலிக்‌ 
அமிலம்‌ 


-.. ம0-01 
| ॥ 
௦0 
ஆக்சாலிக்‌ 
அமிலம்‌ 


[0] 
ம, பீர்‌ ௦௦ம்‌ -- பேட்டி 
லாக்டிக்‌ அமிலம்‌ ம்‌ ॥ 
௦ டு 
பைருவிக்‌ அமிலம்‌ 
(910 80710) 


(௦) ஆக்சிஜன்‌ குறைக்கும்‌ முறை: ஹைட்ரோ அயோடிக்‌ 
அமிலத்தின்‌ மூலம்‌ ஆக்சிஜன்‌ இறக்கம்‌ செய்ய, கொழுப்பு 
அமிலங்கள்‌ கடைக்கும்‌. 

பேங்‌ ப-ட்பா... போயே 0௦௦ப்‌ப0-1, 

லாக்டிக்‌ ௮மிலம்‌ புரோப்பியானிக்‌ 
அமிலம்‌ 


ஹைட்ராக்சில்‌ அமிலங்களுக்குரிய வினைகள்‌ 
(3) ஃபாஸ்‌ஃபரஸ்‌ முக்குளோரைடுடன்‌ வினை : ஃபாஸ்‌ஃபரஸ்‌ 
முக்குளோரைடு, ஹைட்ராக்சி கார்பாக்சிலிக்‌ ஆகிய இரு தொகுதி 


களுடனும்‌ வினைபட்டு, குளோரினேற்றம்‌ அடைந்த அமிலகுளோ 
ரைடுகளைக்‌ கொடுக்கும்‌. 


௮லிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்? அமிலங்கள்‌ ப 78 


பட்டு 
ப்‌.௦ப--000 00 
கிளைக்காலிக்‌ ॥ 
அமிலம்‌ (2 0) 
குளோரோ 
அசெட்டைல்‌ 
குளோரைடு 


4. வெப்பப்படும்பொழுது வினை : ஹைட்ராக்்‌?) அமிலங்களை 
வெப்பப்படுத்தும்‌ பொழுது கிடைக்கும்‌ உறுபொருள்கள்‌, ஹைட்‌ 
ராக்சி தொகுதிகளின்‌ இடத்தைப்‌ பொறுத்திருக்கும்‌. 

(௨) - ஹைட்ராக்கி அமிலங்கள்‌ லாக்ட்டைடு என்ற வளைய 
எஸ்ட்டர்களைக்‌ கொடுக்கும்‌. ஈ-ஹைட்ராக்சி அமிலங்களைத்‌ தனி 
யாகவோ அல்லது சிறிது கனிம அமிலங்களுடனோ சூடு படுத்தும்‌ 
பொழுது, ஒரு மூலக்‌ கூறின்‌ அல்கஹால்‌ தொகுதியும்‌ பிறிதொரு 
மூலக்கூறின்‌ கார்பாக்சில்‌ தொகுதியும்‌ இணைந்து எஸ்ட்டரைக்‌ 
கொடுக்கின்றன. இது இறுதியில்‌ நீள்‌ வசப்‌ பல படிகளையோ 
(18௧ 0௦1718) வளைய இரு எஸ்ட்டர்களையோ (00116 01 851018) 
கொடுக்கின்றன. [வளைய இரு எஸ்ட்டர்களுக்கு லாக்டைடு 
(௨01/065) கள்‌ எனப்‌ பெயா்‌ உண்டு]. கிளைக்‌ காலிக்‌ அமிலத்தை 
100”0க்குண வெப்பப்படுத்தும்‌ பொழுது .*இளைக்‌ காலிக்‌ நீரிலி” 
(213001116 ஊ௱ர்ருபோ1ப6) உண்டாகிறது. இதை அழுத்தம்‌ குறைந்த 
திலையில்‌ வாலை வடிக்கும்‌ பொழுது வளைய எஸ்ட்டர்‌, இளைக்காலைடு 
(2190011106) உண்டாகிறது. 

1-0 ட்ப.-.௦-- ஙூ 0௦0 
ரி ॥ 
ப ட 0 
0.00 0...0-00.-1௦ 
॥ ॥ 


டு 
“களைக்காலிக்‌ நீரிலி” 
(2170௦111௦0 ஊராரும்‌) 


யி ப்‌ 
ஷு வ ஆ 


டு 2 ௮ 
| | 
௦ எட பேத டி ட பத 
கு” ட ண்ட்‌. 


இளைக்காலைகு 


10 -கீரிம வேதியியல்‌ 


இளைக்காலிக்‌ அமிலத்தை (அல்லது களைக்காலைடை) சிறிதளவு 
நாகக்‌ குளோரைடுடன்‌ சூடுபடுத்தும்‌ பொழுது ஒரு நீள்வசப்‌ பல 
படி. உண்டாகிறது. 


1௦-௫௦-௫௨௦௦ 
| ॥ 
௦ ௦ 


_ட உடு னா பப்டி ட்‌. 


|| 
ட 


இந்தப்‌ பல்‌ எஸ்ட்டரை (0013 63060) அழுத்தம்‌ குறைந்த 
நிலையில்‌ வாலை வடிக்கும்‌ பொழுது இது சிதைந்து வளைய கிளைக்‌ 
காலைடாக மாறுகிறது. 


01௦ 110 (பர்‌, 
] 5 | 
பேரோட 0௦/௦௨ 4 
லாக்டிக்‌ அமிலம்‌ 


0௦-0௩. 


| | 
ரங்‌. டப 


லாக்டைடு, 


(0) 3-ஹைட்ராக்ச அமிலங்கள்‌ அடைபடாத அமிலங்களைக்‌ 
கொடுக்கும்‌. 


20 ப 
நஙு ஊ,0௦௦ய ரு, ர-ஙம்ங 


-ஹைட்ராக்சிபியூட்டிரிக்‌ குரோட்டானிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ 





(0) 5, 58-அமிலங்கள்‌ லாக்டோன்கள்‌ என்ற உள்‌ எஸ்டர்களைக்‌ 
(111௩௨1 12) கொடுக்கும்‌. 








10 
பே, ராட்‌ டட ய்‌ பெருரறாு்‌ ம 
| | ்‌ 
௦18 ப௦ | 0 
*-ணஹைட்ராக்சி வேலரிக்‌ /-வேலரோ 
அமிலம்‌ . லாக்டோன்‌ 


(7/-1ு301௦%0/ நவ6[0 ௨௦10) 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்ச அமிலங்கள்‌ 17. 





ஙு ஙு ரு றா பே யேரு ரர 
| 


௦111 80] எ ரதன லல்‌ 
6--ஹைட்ராக்கி கேப்ராயிக்‌ 8--கேப்ரோ லாக்டோன்‌ 
அமிலம்‌ 


கிளைக்‌ காலிக்‌ அமிலம்‌ (019001146 கய) 


ஹைட்ராக்சி அசெட்டிக்‌ அமிலம்‌ ஹை ட்ராக்சி ௮மிலங்களில்‌ 
எளிய அமைப்புள்ள ($18101௦) ஒரு அமிலம்‌ ஆகும்‌. இது பீட்ரூட்‌ 
(3660), கரும்பு (5028: கோ£) ஆ௫ய இவற்றின்‌ சாறிலிருந்தும்‌ 
(31106), திராட்சைக்‌ காய்களிலிருந்தும்‌ கிடைக்கிறது. குளோரோ 
அசெட்டிக்‌ அமிலத்தை நீராற்‌ சிதைத்தால்‌ இது கிடைக்கும்‌. 
தொழில்‌ முறையில்‌ ஆக்சாலிக்‌ அமிலத்தை மின்னாற்‌ குறைத்து 
(13120110]197ம௦ 120ம௦1101) கஇளைக்காலிக்‌ அமிலத்தைப்‌ பெறுகிறோம்‌. 


[1] 
000-000 -- பே.௦1--00௦ப 


பார்‌ மால்டிஹைடு, தண்ணீர்‌, கரி ஓராக்சைடு கலவையை 
அழுத்தத்திற்கு உட்படுத்தி, வெப்பப்படுத்தினால்‌ இவ்வமிலம்‌ 
கிடைக்கும்‌. 


1080-00-0௦ - 0.௦0 0௦௦ 


இயல்புகள்‌: களைக்காலிக்‌ ௮மிலம்‌ வண்ண மற்ற படிக வடிவ 
,மூள்ள திடப்பொருள்‌. இதன்‌ உருகு நிலை 80”. இது தண்ணீரிலும்‌ 
அல்கஹாலிலும்‌ கரையும்‌. இது ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ அடைந்து 
முதலில்‌ களை ஆக்சாலிக்‌ அமிலத்தையும்‌ பின்பு ஆக்சாலிக்‌ அமிலத்‌ 
தையும்கொடுக்கிறது. கிளைக்காலிக்‌ அமிலத்தை வெப்பப்படுத்‌ 
தினால்‌, கிளைக்காலைடு என்ற லாக்டைடு கிடைக்கிறது. 


லாக்டிக்‌ அமிலம்‌ (1௨௦11௦ &௦0) 
% ஹைட்ராக்சி புரோப்பியானிக்‌ அமிலம்‌ 
(% 11/00) ரு 10ற1௦11௦ ௦10) ப 
பே,ப௦ப 000௦1 


இது பாலிலிருந்து ($௦பா 11/16) கிடைப்பதால்‌ இப்பெயர்‌ 
பெற்றது. (இலத்தீன்‌ 180-111) இது சில தா வரங்களிலிருந்தும்‌ 
கிடைக்கிறது. 

க. வே, 2 


78 ப கரிம வேதியியல்‌ 


தயாரிக்கும்‌ முறை: பொது முறையின்‌ 8ம்‌ இவ்வமிலம்‌ 
குயாரிக்கும்‌ முறை கூறப்பட்டுள்ளது. 


இது தொழில்‌ துறையில்‌ குளுகோசு அல்லது சர்க்கரையை 
லாக்டிக்‌ நொதித்தல்‌ (1,8011௦ ]£2ர21181100) முறைக்கு 
உட்படுத்திப்‌ பெறலாம்‌. சர்க்கரைக்‌ கரைசலில்‌ சிறிது மோரை 
களற்றி, இக்கலவையை 5” வெப்ப நிலையில்‌ தொடர்ந்து வைத்‌ 
திருந்தால்‌, பேஸிலிஸ்‌ அ௮சிடி லேக்டிடி (1988011118 80101 180111) என்ற 
பொருள்‌ சர்க்கரையை லாக்டிக்‌ அமிலமாக மாற்றுகிறது. இங்கு 
மிகையளவு கால்சியம்‌ கார்பனேட்‌ உடனிருக்க வேண்டும்‌, 


வெடி 200. படப்‌ 000ப்‌ 
லாக்டிக்‌ அமிலம்‌ 


பின்பு அதிக அளவு அமிலத்தை முறிக்ந (1601181156) 
கால்சியம்‌ கார்பனேட்டு சேர்க்கப்படுகிறது. இதனால்‌ லாக்டிக்‌ 
அமிலம்‌ கால்சியம்‌ லாக்டேட்டாக மாறுகிறது. இது தண்ணீரில்‌ 
கரையாது. ஆகையால்‌ இதை வடிப்பதன்‌ மூலம்‌ பிரித்தெடுத்து, 
கணக்கிட்டு வேண்டிய அளவு விளாவிய கந்தக .அமிலத்தைக்‌ 
கொண்டு சிதைத்தால்‌, கால்சியம்‌ சல்பேட்டு வீழ்படிவு அடையும்‌. 
இதை :வடித்தல்‌ மூலம்‌ பிரித்தெடுத்தல்‌ வேண்டும்‌. மீதமுள்ள 
கரைசலைக்‌ குறைந்த அழுத்த நிலையில்‌ வாலை வடித்தல்‌ வேண்டும்‌. 


இயல்புகள்‌: லாக்டிக்‌ அமிலம்‌ ஓரு பாகுநிலைத்‌ திரவம்‌ (ராமு 
110010). உருகுநிலை18” கொதிநிலை 122/1. இது புளிப்புச்‌ சுவை 
உடையது. தண்ணீர்‌, அல்கஹால்‌, ஈதர்களில்‌ கரையும்‌. இது 
காற்றில்‌ உள்ள தண்ணீரை உறிஞ்சும்‌ தன்மையுடையது 
(11/210500010). இதன்‌ வேதியல்புகள்‌ ஏற்கெனவே பொது இயல்பு 
களின்‌ கம்‌ தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளன. ப 


இது ஃபெண்ட்டன்‌ வினைப்பொருளின்‌ மூலம்‌ ஆக்சிலன்‌ 
ஏற்றம்‌ அடைந்து பைருவிக்‌ அமிலமாஇறது. 


1.௦. 
வடட அத (1 [அரி (ர 





ரே. ௩௦--0௦௦ய 


லாக்டிக்‌ அமிலத்தை விளாவிய கந்தக அமிலத்துடன்‌ 
சோர்த்து வெப்பப்படுத்தினால்‌ அசெட்டால்டிஹைடும்‌,. ஃபார்மிக்‌ 
அமிலமும்‌ கிடைக்கும்‌. 
பிபி ம்‌... ப௦.ப0௦௦1ப 


இது 01707100/--தொகுதியைக்‌ கொண்டிருப்பதால்‌ 
“ஹாலோஃபார்ம்‌ வினையைக்‌ கொடுக்கும்‌. அதாவது அயோடின்‌ 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்9 அமிலங்கள்‌ 79 


அல்கஹால்‌ கலவையுடன்‌ வினைபட்டு அயோடோஃபார்ம்‌ 
கொடுக்கும்‌. 

இது ஒரு சீர்மையற்ற (8310761112) கார்பன்‌ அணுவைக்‌ 
சொண்டிருப்பதால்‌ இது ஒளி வினை புரி மா இறாகும்‌ (00110&1 15006) 


பயன்கள்‌: லாக்டிக்‌ அமிலமும்‌ அதன்‌ உப்புகளும்‌ சாயமிடு தல்‌, 
அச்சிடுதல்‌, தோல்‌ பதனிடுதல்‌ ஆகிய துறைகளில்‌ பயன்படுகிறது. 
கால்சியம்‌ லாக்டேட்‌ மருத்துவத்‌ துறையிலும்‌ பயன்‌ படுகிறது. 
ஈதைல்‌ லாக்டேட்‌ ஸெல்லுலோஸ்‌ நைட்ரேட்டுக்குக்‌ கரைப்‌ 
பானாகப்‌ பயன்படுகிறது. 

அமைப்பு ((05(101101) : 

1. மூலக்‌ கூறு வாய்பாடு 6.1,0.. 

11. இது ஒரு கார்பாக்கிலிக்‌ அமிலங்களுக்கே உரித்தான 
வினைகளைக்‌ கொடுப்பதால்‌ இதில்‌ ஒரு கார்பாக்கில்‌ தொகுதி 
யிருத்தல்‌ வேண்டும்‌. ப 

111. ஹைட்ரஜன்‌ புரோமைடுடன்‌ வெப்பப்படுத்தினால்‌ 
-புரோமோ புரோப்பியானிக்‌ அமிலம்‌ கிடைக்க றது. ஆகையால்‌ 
இது ஒரு ஹைட்ராக்‌9 தொகுதியைக்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


!ஈ. மேற்கண்ட உண்மைகளின்படி லாக்டிக்‌ அமிலத்தின்‌ 
வடிவமைப்பு கீழ்க்கண்ட இரண்டினில்‌ ஒன்றாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 

2 -ய௦ப--00௦ய ப 1,௦.-ப -00பி 

[ [[ 

*:- லாக்டிக்‌ அமிலம்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றமடைந்து பைருவிக்‌ 

அமிலம்‌ ஆகிய &ீட்டோனிக்‌ அமிலத்தைக்‌ கொடுக்க றது, 


[0] 
ே,௦, 0. 0000௦0 


ஆகையால்‌ ஹைட்ராக்சில்‌ தொகுதி இரண்டாவது கரி 
அணுவுடன்‌ சேர்ந்து இருத்தல்‌ வேண்டும்‌. அதாவது இவ்வமிலம்‌ 
ஒரு ஈரிணைய அல்கஹால்‌ தொகுதி 5 001 யைப்‌ பெற்றிருத்தல்‌ 
வேண்டும்‌. ஆகையால்‌ இதன்‌ வடிவமைப்பு 011, படப்‌ (௦௦ப 
ஆகும்‌. 

1. மேலும்‌ இவ்வடிவமைப்பு லாக்டிக்‌ அமிலம்‌ விளாவிய 
கந்தக அமிலத்துடன்‌ சேர்ந்து நடக்கும்‌ வினைக்குப்‌ பொருந்தி 
வருகிறது. 


20 ப கரிம வேதியியல்‌ 


11.50, 
பேய்ப்‌ ட்ப... (100௦ *- 10000 
அசெட்டால்‌ லஃபார்மிக்‌ 
டிஹைடு அமிலம்‌ 
(111) சோர்க்கை முறையின்‌ மூலம்‌ இதன்‌ வடிவமைப்பு 
உறுதி செய்யப்படுகிறது. 


0 


பட... பே பயபிபப்பேு 

அசெட்டால்டி அசெட்டால்டி 

ஹைடு ஹை்டு சயனோே 
ஹைட்ரின்‌ 


- பெ, 1011 பேய்ப்‌ 
லாக்டிக்‌ அமிலம்‌ 


லாக்டிக்‌ அமிலத்தில்‌ மாற்றியம்‌ 
(15௦ ௦041௨௦41௦ &0ம்‌) 


லாக்டிக்‌ அமிலம்‌ மூன்று வித படிக வடிவங்களைக்‌ கொண் 
டுள்ளது. இவை மூன்றும்‌ ஒரே வடிவமைப்பைப்‌ பெற்றுள்ளன. 
இவ்வகை மாற்றியங்கள்‌ ஒளி மாற்றியங்கள்‌ எனப்படும்‌. அவை 
வலம்‌ சுழி லாக்டிக்‌ அமிலம்‌ ((-1-) 180110 ௨௦10), இடஞ்சுழி 
லாக்டிக்‌ அமிலம்‌ ( (--) 180110 ௨௦10), சுழிமாய்‌ கலவை அமிலம்‌ 
(--) 18௦4௦ ௧௦ம்‌. 


ஹைட்ராக்ரிலிக்‌ அமிலம்‌ (ிரம்கமாரு]ர2 இல்‌) 
-ஹைட்ராக்சி புரோப்‌ பியானிக்‌ அமிலம்‌ 011,010 01, 0000: 


எத்திலீன்‌ சயனோ ஹைமட்ரினை நீராற்‌ சிதைத்தால்‌ இல்‌ 
வமிலம்‌ கிடைக்கும்‌. 


௩31 [1,௦0 
பேரு ரஙப்‌..௨.. பேரே யு 
எத்திலீன்‌ எத்திலீன்‌ 
குளோரொ ஹைடம்ரின்‌ சயனோஷஹைட்ரின்‌ 


பபப ப்‌. பய்‌ 
ஹைட்ராக்ரிலிக்‌ அமிலம்‌. 


இயல்புகள்‌: இது ஒரு பாகுநிலை நீர்மம்‌. இது லாக்டிக்‌ 
அமிலத்தின்‌ மாற்று. இது ஒரு ஒஏரிணைய அல்கஹால்‌ தொகுதியைக்‌ 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்கி அமிலங்கள்‌ தம்‌ 


கொண்டுள்ளது. இத்தொகுதி ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ அடைந்து கார்‌ 
பாக்சில்‌ தொகுதியாக மாறுகிறது. 


0 
பே பெய்‌, மேப்‌ ட 61612௫ 860161 | 
மலோனிக்‌ அமிலம்‌ 
ப (1481011௦ 8௦10) 
ஹைட்ராக்ரிலிக்‌ அமிலத்தை. வெப்பப்‌ படுத்தினால்‌ ஒரு 
தண்ணீர்‌ மூலக்கூறு வெளியேறி அக்ரிலிக்‌ அமிலம்‌ கிடைக்கிறது. 
ஆகையால்தான்‌ இது இப்பெயர்‌ பெறுகிறது. 


27 
பபப ய்‌, மேரா... 5. ரூ.00௦0 
ஹைட்ராக்ரிலிக்‌ அக்ரிலிக்‌ அமிலம்‌. 
அமிலம்‌ (037110 8010) 
ஹைட்ராக்சி இருகார அமிலங்கள்‌ 
(பிரம்‌0:ர 01 0251௦ &௦709) 
ஹைட்ராக்சி இரு கார அமிலங்கள்‌ இரு கார்பாக்கிலிக்‌ 


தொகுதிகளையும்‌, ஒன்று அல்லது ஒன்றுக்கு சம்திவட்ட. ஸைட்‌ 
ராக்சி தொகுதிகளையும்‌ கொண்டிருக்கும்‌. 


மாலிக்‌ அமிலம்‌ (1௮1௦ 4௦04) 
ஹைட்ராக்கி சக்சினிக்‌ அமிலம்‌ (11000 $1001ஈப௦ 8௦40) 
(வெப்ப ப்‌ 00௦00: 


இது திராட்சை, ஆப்பிள்‌ காய்‌ இவைகளிலிருந்து இடைக்கிறது. 
ஆகையால்‌ இப்‌ பெயர்‌ பெறுகிறது. (இலத்தீன்‌ 181ப11-ஆப்பிள்‌ ). 


தயாரிக்கும்‌ முறை: 


1. புரோமா சக்சினிக்‌ அமிலத்தை ஈரமான வெள்ளி ஆக்‌ 
சைடுடன்‌ வெப்பப்படுத்தினால்‌ மாலிக்‌ அமிலம்‌ கடைக்கும்‌. 


பெோல௦ம்‌ க௧௦ 00010 (000 





| வ 
ா,௦௦௦ 1,௦ 0. 00௦0 


புரோமோ சக்சினிக்‌ அமிலம்‌, சக்சினிக்‌ அமிலத்தைப்‌ 
புரோமின்‌ ஏற்றம்‌ செய்வதால்‌ கிடைக்கிறது. சக்சினிக்‌ 
அமிலத்தை எத்திலீனிலிருந்து தயாரிக்கலாம்‌. ஆகையால்‌ இம்‌ 
முறை சேர்க்கை முறையாகக்‌ கருதப்படுகிறது. 


5.2 கரிம வேதியியல்‌ 


2. அமினோ சக்சினிக்‌ அமிலத்தை (ஆஸ்பார்டிக்‌ அமிலம்‌) 
(8501 ௨௦18) நைட்ரஸ்‌ அமிலத்துடன்‌ வினைப்படுத்தினால்‌ மாலிக்‌ 
அமிலம்‌ கிடைக்கும்‌. 

1140, 
0௦ பு) ப, . _- 00 ருப 0 000 


ஆஸ்பார்ட்டிக்‌ அமிலம்‌ மாலிக்‌ அமிலம்‌ 
3. வணிக முறையில்‌, மலீயிக்‌ அமிலத்தை (148161 8010) 
நீராவியுடன்‌ அழுத்த நிலையில்‌ வெப்பப்படுத்திப்‌ பெறுகருர்கள்‌. 


பி யேயு ப்‌ பெய 
॥ “மூட 4 ப 
பயர்‌ டம்‌, டிய 

்‌. மலீயிக்‌ அமிலம்‌ மாலிக்‌ அமிலம்‌ 
(14௨/610 8௦10) (1411௦ 8௦18) 


4. டார்ட்டாரிக்‌ அமிலத்தை, ஹைட்ரஜன்‌ அயோடைடு 
மூலம்‌ ரறை ஆக்சிஜன்‌ இறக்கம்‌ செய்யும்‌ பொழுது மாலிக்‌ 
அமிலம்‌ உண்டாகிறது, 

..- பேடு ௦௦ப பமா) 
“201 பட 
01௦௦1 1,--000ப 

ழே 
மாலிக்‌ அமிலத்தில்‌ மாற்றியங்கள்‌ 
(150 ௦ரீரிவி1௦ கலம்‌) 

மாலிக்‌ அமிலம்‌ சீர்மையிலடங்காக்‌ கரி. அணு ஓன்றைக்‌ 
கொண்டிருப்பதால்‌ இது (2) (6) (ய) வடிவங்களைக்‌ 
கொண்டுள்ளது. இயற்கையில்‌ கிடைக்கின்ற அமிலம்‌ இடஞ்‌ 
சுழியாக (18040 10181019) இருக்கிறது. தொகுப்பு முறையில்‌ 
உண்டாக்கப்படும்‌ அமிலம்‌ சுழிமாய்‌ கலவை (80001௦ 1311 ப16 ) 
அமிலமாக இருக்கும்‌. (--) டார்ட்டாரிக்‌ அமிலத்தை ஆக்சிஜன்‌ 
குறைப்பதால்‌ உண்டாகும்‌ அமிலம்‌ வலஞ்சுழியாக (01௦ 
10181013)) இருக்கும்‌. 


0௦ வெட்ப 

| | 
[1-1 1-1] 

ப | 

1-0 11 பு 
|. ப | 

- 000ய யா 

ட (-) மாலிக்‌ அமிலம்‌ ம (“-) மாலிக்‌ அமிலம்‌ 
வய அண்‌ மெய அணை ப 


ம 1-மாலிக்‌ அமிலம்‌ ப 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ 23 


இயல்புகளும்‌ வினைகளும்‌: இது நீர்‌ கசியும்‌ படிக வடிவப்‌ 
பொருள்‌. 100” வெப்ப நிலையில்‌ உருகும்‌. ஆனால்‌ (01)-அமிலம்‌ ஒரு 
நீர்‌ கசியும்‌ படிக வடிவப்‌ பொருள்‌ அன்று. இகன்‌ உருகு நிலை 120”, 
இவ்வமிலம்‌ தண்ணீரிலும்‌ அல்கஹாலிலும்‌ கரையும்‌. 


இது ஒரு கார்பாக்சிலிக்‌ அமிலத்தைப்‌ போன்றும்‌, ஒரு 
ஹைட்ரிக்‌ அல்கஹாலைப்‌ போன்றும்‌ வினைபுரியும்‌ தன்மை 
உடையது. இது ஹைட்ரோ அயோடிக்‌ அமிலத்துடன்‌ வினைபட 
ஆக்சிலன்‌ இறக்க முற்று சக்சினிக்‌ அமிலத்தைக்‌ கொடுக்கும்‌. 


11] 
பயப்‌ ட்ப -_- பம ய்‌. ப்‌. யய 
மாலிக்‌ அமிலம்‌ சக்சனிக்‌ அமிலம்‌ 
மாலிக்‌ அமிலத்தை வெப்பப்‌ படுத்தினால்‌, இது ஃபியூமாரிக்‌ 
அமிலம்‌, மலியிக்‌ நீரிலி கலவையைக்‌ கொடுக்கும்‌. 


01 60000 ெ-0௦0௦ 


டு | . 63000௦ 00 
ர்‌. ்‌ 
பெ 000௦1 செ ௦௦ ப ௦ 600பு 
மீமிக நீரில்‌ 2 மிழூமரீரிகீ அமிலம்‌ 


மட்டாக ஆக்சிஜன்‌ ஏற்றும்‌ பொழுது இது ஆக்சால்‌ 
அசெட்டிக்‌ அமிலத்தை (0::/80௦110 ௨௦10)க்‌ கொடுக்கிறது. 


பபப [0] 0௦-00 
| 4 10 
1.௦0 பேட 


ஆக்சாலசெட்டிக்‌ ௮மிலம்‌ 


பயன்கள்‌ : மாலிக்‌ அமிலம்‌ மருத்துவக்‌ துறையில்‌ பேதி 
மருந்தாகப்‌ பயன்படுகிறது. இது சிட்ரிக்‌ அமிலத்திற்குப்‌ பதிலாக 
ஒரு பானமாகப்‌ பயன்படுகிறது. 


டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ (1ஜார்கார்‌௦ கரம்‌) 


டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ ஒரு இரு ஹைட்ராக்கி சக்சனிக்‌ அமிலம்‌. 
ப்௦௦ப்‌ ப்ப பபப 001. இது சீர்மையிலடங்காத இரண்டு 
கரி அணுக்களைக்‌ கொண்டுள்ளது. ஆகையால்‌ இது நான்கு 
மாற்றுகளை (15011௦15)க்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. அவைகளில்‌ 


24 கரிம வேதியியல்‌ 


இரண்டு ஓளி வினை புரியும்‌ தன்மையின. அவைகள்‌ (4), (--] 
டார்ட்டாரிக்‌ அமிலங்கள்‌. பிற இரண்டு அத்தன்மை அற்றவை 
(108௦(146 1018), அவை அகத்தே சுழி முறிந்த டார்ட்டாரிக்‌ 
அமிலம்‌ (65௦0 181(௨11௦ 8௦10), சுழிமாய்‌ கலவை அமிலம்‌ (:௨௦௦1:10 
8௦10) ஆகும்‌. 

1. (-) டார்ட்டாரிக்‌ அமிலம்‌: இது தனித்த நிலையில்‌ 
([66 81816) இடைக்கிறது. மேலும்‌ அமில பொட்டாசியம்‌ உப்பாக 
திராட்சை, புளி போன்ற பழங்களிலிருந்து கிடைக்கிறது. 
நொதித்தல்‌ முறையில்‌ திராட்சைச்‌ சாற்றிலிருந்து பொட்டாசியம்‌ 
அமில டார்ட்ரேட்‌ ௩110, 1, 0, சிவந்த பழுப்பு நிறமுடைய 
திடப்‌ பொருளாகப்‌ பிரிகிறது. இந்த திடப்‌ பொருள்‌ ஆர்கால்‌ 
(௨1201) என்று பெயர்‌ பெறும்‌. 


தயாரித்தல்‌: ஆர்காலை கொதிக்கும்‌ நீரில்‌ கரைத்து 
(சுண்ணாம்புப்பாள்‌) கால்சியம்‌ ஆக்சைடின்‌ மூலம்‌ முறிக்க 
வேண்டும்‌; இதனால்‌ கால்சியம்‌ டார்ட்ரேட்‌ வீழ்படிவு உண்டாகும்‌. 
ஆனால்‌ சாதாரண (10118)) பொட்டாசியம்‌ டார்ட்ரேட்‌ கரைசல்‌ 
நிலையிலேயே இருக்கும்‌. 
2 பட்‌0,- டே), 00௦,10௩ ய0, 
-- 110 
கால்சியம்‌ டார்ட்ரேட்டைப்‌ பிரித்தெடுத்த பின்பு, மீதமுள்ள 
கரைசலை கால்சியம்‌ குளோரைடுடன்‌ வினைப்படுத்த வேண்டும்‌, 


௩,10௦ வேம 000, - 2ல்‌. 
இவ்வாறாகக்‌ கிடைத்த கால்சியம்‌ உப்பை விளாவிய கந்தக 
அமிலத்துடன்‌ சிதைத்து டார்ட்டாரிக்‌ அமிலத்தைப்‌ பெறலாம்‌. 
கே ௦0,--1150௦, -- 11,0010, -- லே௦.1 
கால்சியம்‌ டார்ட்ரேட்‌ டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ 
கால்சியம்‌ சல்‌ஃபேட்டைப்‌ பிரித்தெடுத்த பின்பு மீதமுள்ள 
கரைசலை வற்ற வைத்துப்‌ படிக வடிவத்‌ திடப்பொருளைப்‌ 
பெறலாம்‌. 
இயல்புகளும்‌ வினைகளும்‌: (--) அமிலம்‌ தண்ணீரிலிருந்து 
பெரிய பளிங்கு போன்ற (11௨1504௦00) படிகமாக வீழ்படிவு அடை 
கிறது. தண்ணீரில்‌ கரையும்‌. ஈதரில்‌ கரையாது. இதன்‌ உருகு 
நிலை 1700, இதன்‌ நீர்க்‌ கரைசல்‌ (8016008 8010110௦11) முனை 
கொண்ட ஒளியின்‌ தளத்தை வலப்புறம்‌ திருப்பும்‌ திறனைக்‌ 
கொண்டது- (1லம்‌ர௦ 1௦181075) 


[112 4 120 
[) 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ கம 


இது ஈரடிய அமில மாகையால்‌ இரு வகையான உப்பு 
களையும்‌, எஸ்ட்டர்களையும்‌ கொடுக்கும்‌. அவைகளில்‌ முக்கிய 
மானவை பின்வருமாறு: 


1௦0௦0 பப0ப பர்பி. 00% (மாகா ௦071காரக) ஆர்கால்‌ 
(201) 


டட யபா ராப்‌.000% ரோசெலி உப்பு (150004611௦ 
8811) 
சோடியம்‌ பொட்டாசியம்‌ 
டார்ட்ரேட்டு 
(500) பேட ப0௦0 ப௦0-படட்‌ பொட்டாசியம்‌ 
ஆண்டி மோனைல்‌ டபார்ட்ரேட்டு 
டார்ட்டாரிக்‌. அமிலத்தை வெப்பப்படுத்தினால்‌ பைருவிக்‌ 
அமிலம்‌ கிடைக்கும்‌. 


(21612 இ61615 
- 01,00௦0 000-௦0௦. 0௦0 
பர யலா பைருவிக்‌ ௮மிலம்‌ 
(19116௦ 8௦0) 


அதிக வெப்ப நிலையில்‌ இது கருகி (085) விடும்‌. அந்தக்‌ 
கரியின்‌ மணம்‌ எரிந்த சர்க்கரையின்‌ மணத்தை ஓத்திருக்கும்‌. 
டார்ட்டாரிக்‌ அமிலத்தைக்‌ கந்தக அமிலத்துடன்‌ வெப்பப்படுத்‌ 
தினால்‌, அது சிதைந்து தனிக்‌ கார்பனையும்‌ (106 கேம), கரி ஈர்‌ 
ஆக்சைடையும்‌, கந்தக ஈர்‌ ஆக்ஸைடையும்‌ கொடுக்கும்‌. 


அது ஹைட்ரஜன்‌ அயோடைடுடன்‌ சேர்ந்து குறைந்து, 
மூதலில்‌ மாலிக்‌ அமிலமாக மாறி, பின்பு சக்சனிக்‌ அமிலமாக 
மாறும்‌. 


௦ 0008 ப, 08 0000. மே,0௦௦0 
| ௭ | | 

- பே00 0000 பே, 0௦௦௦ சே, 0௦௦1 
டார்ட்டாரிக்‌ மாலிக்‌ ௮மிலம்‌ சக்சினிக்‌ அமிலம்‌ 


அமிலம்‌ 


டார்ட்டாரிக்‌ அமிலமும்‌ அதனுடைய உப்புகளும்‌ இறந்த 
ஆக்சிஜன்‌ ஓடுக்கிகள்‌ ஆகும்‌. அவைகள்‌ வெள்ளி உப்புகளை 
வெள்ளியாக மாற்றும்‌. ப 

(--) அமிலத்தை தீர்த்த காரங்களுடன்‌ வெப்பப்‌ படுத்தினால்‌ 
(11) அமிலம்‌ கிடைக்கும்‌, அதாவது இடவல புரி . சமநிலை 
ஆக்கத்திற்கு (1₹800101521100) உட்படுகிறது. 


26 கரிம வேதியியல்‌ 


சோதனை (718): (1) டார்ட்டாரிக்‌ அமிலத்தை வெப்பப்‌ 
படுத்தினால்‌ கருகிவிடும்‌. 


(2) இது அம்மோனியாவில்‌ கரைந்த வெள்ளி வ ்ஷ்வ்றுட 
வெள்ளியாகக்‌ குறைத்து விடும்‌. 


பயன்கள்‌: டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ நுரைபானங்கள்‌ (61487- 
709061 1018) தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. இது சாயத்‌ தொழி 
லில்‌ (0408) நிறமூன்றித்‌ (௩௦0௨4) தன்மையை அதிகரிக்கிறது. 
இது மலிவான பானங்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. ரோசெலி 
உப்பு, ஃபேலிங்‌ கரைசலைத்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. தாமிர 
சல்‌ஃபேட்டை கார ரோசெலி உப்புக்‌ சுரைசலுடன்‌ சேர்த்தால்‌ 
கரையாத தாமிரம்‌ ஹைட்ராக்சைடாகிூப்‌ பின்பு அது அணைவாக 
(01) மாறுகிறது. டார்ட்டார்‌ மருந்து வாந்தி எடுக்க 
உதவும்‌ பொருளாகப்‌ பயன்படுகிறது. 


(--) மார்ட்டாரிக்‌ அமிலம்‌ (188௦ 8௦0107 : இது 
இயற்கையாகக்‌ இடைப்பதில்லை. இது 191-அமிலத்திலிருந்து 
இடைக்கிறது. இதன்‌ வேதியல்பும்‌, பல பெளதிக குணங்களும்‌ 
(-) அமிலத்தை ஓத்துள்ளது. இது இடஞ்சுழி (1.8௦ 1101810137. 


1 -டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ : இது சுழிமாய்‌ கலவை அமிலம்‌ 
எனவும்‌ பெயர்‌ பெறும்‌. எல்லா வகை 11-அமிலங்களும்‌ சுழி 
மாய்‌ கலவைகள்‌ (191-108) எனப்‌ பெயர்‌ பெறும்‌. 


தயாரித்தல்‌: (--) அமிலம்‌ தயாரிக்கப்‌ பயன்படும்‌ மூலக்‌ கரை 
சலில்‌ (101112 110001) இருந்தும்‌ இதைத்‌ தயாரிக்கலாம்‌. (--) 
அமிலத்தை இட வல புரி சமநிலை ஆக்கத்திற்கு (1806101881100) 
உட்படுத்தியம்‌ பெறலாம்‌. மேலும்‌ சேர்க்கை முறைறயில்‌ 
இவ்வமிலத்தைப்‌ பெறலாம்‌. ஆனால்‌ சேர்க்கை முறையில்‌ 
தயாரிக்கப்படும்‌ அமிலம்‌, சுழிமாய்‌, அகத்தே சுழிமுறிந்த அமிலங்‌ 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
(1) எத்திலீனிலிருந்து 
ட, ௨011 1,௦ 
ர _.” ரொ .- (00.4 
॥ 
(1, லு (அ ட 


எத்திலீன்‌ 
இரு புரோமைடு. 
றா, 
11, ௦பப்‌ 


டது | 
பே.டட்௦ப்‌ 
சச்சினிக்‌ அமிலம்‌ 


-அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்சி அமிலங்கள்‌ தீ 


1,௦ 
ரூறா0௦௦ப ” ரவ 


| ப | 
யமா பேய (1௦014 பே௦ப 
இருபுரோமோ டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ 
- சக்சனிக்‌ அமிலம்‌ 


(2) கிளை ஆக்சாலிலிருந்து : 


(ட 111 பிப ய்‌ ட ஙே ய்ய 

(110 பெப் யவ (1௦0 (0௦1 

களை ஆக்சால்‌ சயேனோ டார்ட்டாரிக்‌ 
ஷஹைட்ரின்‌ அமிலம்‌ 


இயல்புகள்‌: இது ஹெமி-ஹைட்ரேட்டாக (011,0%, பீ,0 
வீழ்படிவு அடைகிறது. இதன்‌ உருகுநிலை 806”. இதை (--) (-) 
அமிலத்தின்‌ இலக்கமாக இணைந்த சேர்மம்‌ ((.௦086 0011000110) 
என்றும்‌ கூறலாம்‌. இது ஒளி திருப்புத்‌ திறன்‌ அற்றது. இதற்குக்‌ 
காரணம்‌ வெளி நடுநிலை ஆக்கமே (1௨1 ௦0005௨1100). 
இதன்‌ கரைசல்‌ (--), (--) அமிலமாகச்‌ சிதையும்‌ தன்மைத்து. 
தகுந்த. முறையை உபயோகித்து இதை (--), (--) அமிலமாகப்‌ 
பிரிக்கலாம்‌. இதன்‌ வினை (-), (--) அமிலங்களை ஒத்திருக்கும்‌. 


அகத்தே சுழிமுறிந்த டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ 
(21௦0-1 வார்வார்‌௦ கலய) 


இது இயற்கையில்‌ இடைப்பதில்லை. (-1-) அமிலத்தை 
வெப்பப்படுத்தினால்‌, 1)1-அமிலத்துடன்‌ அகத்தே சுழிமுறிந்த 
டார்ட்டாரிக்‌ அமிலமும்‌ கிடைக்கும்‌. இது தண்ணீரிலிருந்து 
செவ்வக வடிவமான படிகங்களாக வீழ்படிவு அடையும்‌, இது 
மூலக்கூறகத்தே சுழிவுமுறிவதன்‌ (ஈர்‌ 00006089811010) 
காரணமாக ஓளி திருப்புத்‌ திறன்‌ அற்றது. சுழிமாய்‌ கலவையைப்‌ 
போன்று இதிலிருந்து (--), (--) அமிலங்களைப்‌ பிரித்தெடுக்க 
முடியாது. அகத்தே சுழி முறிந்த டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ 
இதனுடைய மற்ற மாற்றியங்களைவிடக்‌ தண்ணீரில்‌ அதிக 
அளவில்‌ கரையும்‌. ஆனால்‌ மற்ற மாற்றியங்களைவிட இதன்‌ 
உருகுநிலை குறைவு. உருகுநிலை 140", இதன்‌ வேதி இயல்பு மற்ற 
மாற்றியங்களைப்‌ போன்றதே. 


28 கரிம வேதியியல்‌ 


டார்ட்டாரிக்‌ அமிலத்தின்‌ வடிவமைப்பு 
(மயா 01 1 8ர்லார்‌ ௦10) 
(1) மூலக்கூறு வாய்பாடு 011,0, 


(2) இருவகை உப்புகளையும்‌, எஸ்ட்டர்களையும்‌ கொடுப்‌ 
பதால்‌ இது இரு கார்பாக்சிலிக்‌ தொகுதிகளைக்‌ கொண்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. வெப்பப்படுத்தும்‌ பொழுது கரி ஈராக்சைடு வெளி 
யேறுவதில்லை. ஆகையால்‌ இரு கார்பாக்சிலிக்‌ தொகுதிகளும்‌ 
வெவ்வேறு கரி அணுக்களுடன்‌ சேர்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. 


(3) இது இரு - அசெட்டைல்‌ வழிப்‌ பொருளைத்‌ தருவதால்‌ 
இதன்‌ மூலக்கூறில்‌ இரண்டு--011 தொகுதிகள்‌ இருக்கவேண்டும்‌. 
இது நிலைப்புள்ள சேர்மம்‌. ஆதலால்‌--0114 தொகுதிகள்‌ 
வெவ்வேறு கரி அணுக்களுடன்‌ சேர்ந்திருக்கும்‌. 


(4) மேற்கண்ட உண்மைகளிலிருந்து டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ 
£ழ்க்‌ கண்ட வடிவமைப்பைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று 
தெரிய வருகிறது. 

10௦௦:--0௦௦0_-ப0௦ப்‌--௦ப்‌ 

இந்த அமிலம்‌ ஆக்சிஜன்‌ ஒடுங்க முதலில்‌ மாலிக்‌ அமிலத்தை 
யும்‌, பின்பு சக்சனிக்‌ அமிலத்தையும்‌ கொடுப்பதை இவ்‌ 
வடிவமைப்பு உறுதிப்‌ படுத்துகிறது. 


டார்ட்டாரிக்‌. அமிலத்தை எத்திலீனிலிருந்து ஏற்கெனவே 
குறிப்பிட்டபடி தொகுக்கலாம்‌. இதன்‌ மூலம்‌ இதன்‌ வடிவமைப்பு 
உறுதிப்படுகிறது. 
சிட்ரிக்‌ அமிலம்‌ (0141௦ 0) 
சிட்ரிக்‌ அமிலம்‌, 8-ஹைட்ராக்சிபுரோப்பேன்‌ ] 2, 8 முக்‌ 
கார்பாக்சிலிக்‌ அமிலம்‌, 60014 0, 000) 600 ப்‌, பெப்‌. 
எனவும்‌ பெயர்‌ பெறும்‌. இதுஒரு ஹைட்ராக்கி முக்‌ கார்பாக்சிலிக்‌ 


அமிலம்‌ ஆகும்‌. இது தனித்த நிலையில்‌ (166: 50816) ஆரஞ்சு: 
எலுமிச்சம்‌ பழம்‌ ஆகியவைகளிலிருந்து கிடைக்கிறது. 


தயாரித்தல்‌: எலுமிச்சம்‌ பழச்‌ சாறிலிருந்து : எலுமிச்சம்‌ 
பழத்தில்‌ 6-10 சதம்‌ சிட்ரிக்‌ அமிலம்‌ உள்ளது. எலுமிச்சங்‌ காயின்‌ 
சாற்றைக்‌ கொதிக்க: வைத்தால்‌ அவை புரோட்டீன்‌ போன்ற 
பொருள்‌ போன்று திரிகிறது (0082ய18465). அந்தக்‌ கரைசலை வடித்து, 
கால்சியம்‌ கார்பனேட்டுடன்‌ சேர்த்து நடுநிலையாக்கினால்‌ கால்சியம்‌ 
சிட்ரேட்டு வீழ்படிவு உண்டாகும்‌. இது வெந்நீரில்‌ கரையாததால்‌ 
இதைப்‌ பிரித்தெடுத்து, விளாவிய கந்தக அமிலத்துடன்‌ சேர்த்துச்‌ 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்கசி அமிலங்கள்‌ 29 


சிதைத்தால்‌, சிட்ரிக்‌ அமிலம்‌ மீண்டும்‌ உண்டாகும்‌. அதோடு 
உண்டாகும்‌ கால்சியம்‌ சல்‌ஃபேட்டை வடிகட்டிப்‌ பிரித்தெடுத்து 
விட்டு, மீதமுள்ள கரைசலைச்‌ சூடேற்றினால்‌, படிவவடிவமுள்ள 
சிட்ரிக்‌ அமிலம்‌ கிடைக்கும்‌. 


நொதித்தல்‌ முறை: (1:01120181100 100655): சர்க்கரையைப்‌ 
புளிக்க வைத்தும்‌ சிட்ரிக்‌ அமிலத்தைப்‌ பெறலாம்‌. குளுக்கோசு 
- அல்லது சர்க்கரைக்‌ கரைசலை, சட்ரோ மைஇூடீஸ்‌ 6111௦ 1103261008) 
என்ற பொருளைக்‌ (110௦ய/6) கொண்டு புளிக்க வைத்தால்‌ 
கிடைக்கும்‌ அமிலத்தை மேற்கண்டபடி கால்சியம்‌ : உப்பாக 
மாற்றிப்‌ பிரித்தெடுக்கலாம்‌. இம்முறையின்‌ மூலம்‌ உற்பத்திச்‌ 
செலவில்‌ 75 சதம்‌ குறைகிறது. 


தொகுப்பு முறை. ($9 (10110 100658): சிட்ரிக்‌ அமிலத்தைக்‌ 
கிளிசராலிலிருந்து ஈழ்க்கண்டவாறு பெறலாம்‌. 


.௦ய ரப ர. 
| பட | [0] [03 
ப்பட்‌ 4 படப்‌ ௦ டட 
| | 
பே.௦ப ௦ ரே. 
012 04 01208 புத பு 
20 120 6 (பெ) க்ஷ 
ர 0 0004 _608 
_ 66206 மேட: பேத 0 
1௦ 6. 6000 
ஆ 
000௭) 0௦௦0 
ரே. 00௦0 


சிட்ரிக்‌ அமிலம்‌ 


இயல்புகளும்‌ வினை களும்‌ (1010611166 8௦ 7680110௦08) : இழட்ரிக்‌ 
அமிலம்‌ சாய்‌ சதுரப்‌ பட்டக வடிவத்தைக்‌ கொண்டது. இதன்‌ 
மூலக்கூறுள்‌ ஒரு மூலக்கூறு தண்ணீரோடு படிகவடிவ மெய்தும்‌. 
இது தண்ணீரிலும்‌, அல்கஹாலிலும்‌ கரையும்‌, படிக வடிவ 
அமிலம்‌ 7980” வெப்ப நிலையில்‌ தண்ணீரை வெளிவிடும்‌. இதன்‌ 
உருகு நிலை 753” 

இது முக்கார்‌ பாக்சிலிக்‌ ௮அமிலத்தைப்‌ போன்றும்‌, ஒரு 
ஹைட்ரிக்‌ அல்கஹாலைப்‌ போன்றும்‌ வினைபுரியும்‌. இது மூன்று 
வகை உப்புகளையும்‌, எஸ்ட்டர்களையும்‌. ஒரு அசெட்டைல்‌ 


50 ப கரிம வேதியியல்‌ 


வழிப்பொருளையும்‌ கொடுக்கும்‌. கால்சியம்‌ உப்பு வெந்நீரைக்‌ 
காட்டிலும்‌ தண்ணீரில்‌ அதிக அளவு கரையும்‌. டார்ட்டாரிக்‌ 
அமிலத்திற்கும்‌ இதற்கும்‌ உள்ள வேறுபாடு இதுவே. 

இதை 1750”க்கு வெப்பப்படுத்தினால்‌ ஒரு மூலக்கூறு தண்ணீரை 
வெளியேற்றி அக்கோனிட்டிக்‌ அமிலத்தைக்‌ (௨0௦114/௦ 8010] 
கொடுக்கும்‌. 





0௦௦௯ _ய௦ ௫,௦௦0 
௫ | 

(00௦0 ப 60௦0 
| 

௩0௦௦௦ ர0௦௦ 


அக்கோளனிட்டிக்‌ அமிலம்‌ 
(&௦௦௱1/11௦ 8010) 
இந்த வினை மாலிக்‌ அமிலத்தை ஃபியூமாரிக்‌ அமிலமாக 
மாற்றுவது போன்றதே. 
அக்கோளனிட்டிக்‌ அமிலம்‌ எளிதில்‌ ஒரு கரி ஈராக்சைடு மூலக்‌ . 
கூறை இழந்து சிட்ராக்சோனிக்‌, மீசக்கோனிக்‌ என்ற இரண்டு 
மாற்றிய அமிலங்களைக்‌ (180௦11௦110 8௨௦106) கொடுக்கிறது. 


ம.-0-00௦0-00௦, ௦௦௦ ௦, ர._0..000ய 


॥ லைம்‌. 1] அடத்‌ ॥ 
பக்‌. 000௦ ய 110௦00 1 
॥ 
பிரம்மம்‌. 
சிட்ராக்கோனிக்‌ அக்கோனிட்டிக்‌ மீசாக்‌ கோனிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ அமிலம்‌ 
(0111800110 8010) (&0௦11110 8010) (116580011௦ ௨௦) 


சிட்ரிக்‌ அமிலத்தைப்‌ புகையும்‌ கந்தக அமிலத்துடன்‌ வெப்பப்‌ 
படுத்‌ தினால்‌ அசெட்டோன்‌ இரு கார்பாக்கிலிக்‌ அமிலம்‌ 
கடைக்கும்‌, 


1 யப (110017 
| | 
(0ப)ட௦௦ப்‌ ்‌ இ --20--100 
| 
பேய ப, ப௦ப்‌ 
ட்ரிக்‌ அமிலம்‌ அசெட்டோன்‌ இரு 


கார்பாக்சிலிக்‌ அமிலம்‌. 


ஆனால்‌ டார்ட்டாரிக்‌ அமிலம்‌ கந்தக அமிலத்துடன்‌ சேர்ந்த 
கருகிவிடும்‌. 


அலிஃபாட்டிக்‌ ஹைட்ராக்ச அமிலங்கள்‌ 27 


ஹைட்ரோ அயோடிக்‌ அமிலத்தின்‌ மூலம்‌ ஆக்சிஐன்‌ இறக்கம்‌ 
செய்யும்‌ பொழுது சிட்ரிக்‌ அமிலம்‌ முக்‌ கார்பல்லிலிக்‌ அமிலத்‌ 
(111 0810௧11411௦ ௨௦14) கத்தைக்‌ கொடுக்கும்‌. 


00,௦௦௦ [1] 0.0௦௦ய 

௮. ௮ 

((00)000ப 1.0௦௦ய 
| 

0௦௦௦ 1,00௦ப 


முக்‌ கார்பல்லிலிக்‌ அமிலம்‌ 

டார்ட்டாரிக்‌ அமிலத்தைப்‌ போன்று இதுவும்‌ சில உலோக 
ஹைட்ராக்சி வீழ்படிவுகளைத்‌ தடுக்கிறது. 

பயன்கள்‌ : இது இனிப்புப்‌ பொருள்‌ தயாரிக்கும்‌ துறையில்‌ 
அமில மணத்தைக்‌ கொடுக்கப்‌ பயன்படுகிறது. சில சேர்க்கை 
முறைகளில்‌ பானங்களைத்‌ தயாரிக்கவும்‌ பயன்படுகிறது. இது 
சாயத்‌ தொழிலில்‌ நிறமூன்றியாகப்‌ பெரும்‌ அளவில்‌ பயன்‌ 
படுகிறது. இரும்பு அம்மோனியம்‌ சிட்ரேட்டு நீல அச்சுக்‌ 
காகிதத்தைக்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. முப்‌ பியூட்டைல்‌ 
சிட்ரெட்டு (100111 ௦1௧16) ஒரு சிறந்த கரைப்பானாகவும்‌, 
வண்ண மெருகுகளிலும்‌ (18070௦15), வார்னீஷ்களிலும்‌ இளக்கி 
யாகப்‌ பயன்படுகிறது. மக்னீசியம்‌ இட்ரேட்டு மருத்துவத்‌ 
துறையில்‌ மலமிளக்கி (181௩௦) யாகப்‌ பயன்படுகிறது. 

வடிவமைப்பு : (7) சிட்ரிக்‌ அமிலத்தின்‌ மூலக்கூறு வாய்பாடு 
பி்ல்பட ப 

(2) இது மூன்று வகை உப்புகளையும்‌, எஸ்ட்டர்களையும்‌ 
தருவதால்‌ இது மூன்று கார்பாக்சிலிக்‌ தொகுதிகளைக்‌ கொண் 
டிருத்தல்‌ வேண்டும்‌. மேலும்‌ வெப்பப்‌ படுத்தும்‌ பொழுது கரி 
ஈராக்சைடை இழக்காததால்‌ மூன்று கார்பாக்கிலிக்‌ தொகுதி 
களும்‌ வெவ்வேறு கரி ௮ணுவுடன்‌ சேர்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. ப 


(3) இது ஓர்‌ அசெட்டைல்‌ (1௦1௦ 806131) வழிப்‌ பொருளைத்‌ 
தருவதால்‌ இவ்வமிலத்தின்‌ மூலக்கூறு ஒரு ஹைட்ராக்கி தொகுதி 
யைக்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. 

(4) இது ஒளி திரும்பும்‌ திறன்‌ அற்றது. ஆகையால்‌ இதில்‌ 
சீர்மையற்ற (ஷபா1061110) கரி அணு இருக்காது. 

(59 மேற்கண்ட உண்மைகளிலிருந்து இட்ரிக்‌ அமிலம்‌ கீழ்க்‌ 
கண்ட வடிவமைப்பைப்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ என்பது தெளி 
வாகிறது. 

௦௦00100௦00) 0௦ ௦0௦0 

(6) இவ்வடிவமைப்பு இளி செராலிலிருந்து சேர்க்கை முறை 

யால்‌ இதை உண்டாக்குவதிலிருந்து உறுதி செய்யப்படுகிறது. 


10. அடைபடாத அமிலங்கள்‌ 
(பீரா8ஊ்மாக12ம்‌ &0106) 


அடைபடாத அமிலங்கள்‌ ஓலிஃபீன்‌ (01610) இணைப்பை 
கொண்டிருக்கும்‌. அவைகளிலுள்ள கார்பாக்சிலிக்‌ தொகுதிகளின்‌ 
எண்ணிக்கையைப்‌ பொறுத்து அவை ஓரடிய, அல்லது பல்‌ அடிய 
(1௦1௦ 08510 ௦1 0013) 68610) அமிலமாக இருக்கலாம்‌. 


அடைபடாத ஒரு கார்பாக்சிலிக்‌ அமிலங்கள்‌ 
(2521012100 400௦ ௦௫146 40105) 


அடைபடாத அமிலங்களை ஒலிஃபீனின்‌ கார்பாக்சி வழிப்‌ 
பொருளாகக்‌ கருதலாம்‌. (எ.டு.) 


போடக்‌, பபப 
எத்திலீன்‌ அக்ரிலிக்‌ அமிலம்‌ 
(லப) (&௦ட110 க௦) 


இவைகள்‌ படி வரிசை வகையை ஏற்படுத்துகிறது. அவை 
களின்‌ பொது வாய்பாடு 0ே!1,ஈ--10000ம இவற்றில்‌ பெரும்‌ 
பான்மையான அமிலங்கள்‌ இயற்கையில்‌ கிடைக்கின்‌ றன. 














பெயா்‌ வாய்பாடு ௨.நி.ஃ0] கொ..நி.”0 

அக்ரிலிக்‌ அமிலம்‌ (ரூ.௦௦௦ । 7௪ 140 
குரோட்டானிக்‌ அமிலம்‌ டஜஹே,0௦0௦ப்‌. 73 | 189 
ஏஞ்சிலிக்‌ அமிலம்‌ ப்‌. பேய 45 185 
(&26110 &௦1ய) | 

ஒலியிக்‌ அமிலம்‌ வே வெய்பு ௪9 உவ 
(0161௦ &௦10) 

ஈயூருக்‌ அமிலம்‌ ட0ு.௦௦௦ । 98 க. 


(8ாய0௦ ௦௭) 


அடைபடாத அமிலங்கள்‌ 33 


பெயரிடும்‌ முறை (1101600181016): இவைகளுக்குப்‌ பொதுவான 
பெயர்‌ உண்டு. 1.1.1, &. 60. முறைப்படி கரி-கரி இடை இரட்‌ 
டைப்‌ பிணைப்பும்‌ கார்பாக்சிலிக்‌ தொகுதியும்‌ உள்ள அதிக கரி 
அணுக்களைக்‌ கொண்ட மூலக்கூறில்‌, இரட்டைப்‌ பிணைப்பின்‌ 
இடத்திற்குக்‌ கார்பாக்சிலிக்‌ தொகுதியைச்‌ சார்பாகக்‌ கொண்டு 
எண்‌ கொடுக்கப்படுகிறது. 
(எ.டு. 


பேப்‌. ௦ப்‌ புரோப்‌-2-ஈனோயிக்‌ அமிலம்‌ 
(அக்ரிலிக்‌ ௮மிலம்‌) 
(1ா00-2-61010 8௦10) 


பபப பப்‌ பேய பியூட்‌-2-ஈனோயிக்‌ அமிலம்‌ 
(குரோட்டானிக்‌ அமிலம்‌) 
(ம-2-:0௦10 8010) 


கரி-கரி இரட்டைப்‌ பிணைப்பின்‌ இடத்தைக்‌ கிரேக்க ௮கர 
வரிசையைக்‌ கொண்டும்‌ குறிக்கலாம்‌. 


ட ட அத்து 7 [$ ௦ 
பேப்‌ பே டர பபப மடப்‌ 
--0 அடைபடா ௮மிலம்‌ 3, & அடைபடா அமிலம்‌ 


(3-௨ (58107816௦0 ௨௦10) (3, & பீப5871ப18160்‌ 8010) 


தயாரிக்கும்‌ முறைகள்‌: (1) அடைபடாத ஆல்கஹால்கள்‌, 
ஆல்டிஹைடுகள்‌ ஆகியவற்றிலிருந்து அடைபடாத ஆல்கஹால்கள்‌ 
அல்லது ஆல்டிஹைடுகளை ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ செய்தால்‌ அடை 
படாத அமிலங்கள்‌ கிடைக்கும்‌. இங்கு முதலில்‌ இரட்டைப்‌ 
பிணைப்புகள்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ உறாதவாறு பாதுகாத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. கழே குறிப்பிடப்‌ பட்டுள்ள முறைப்படி அல்லைல்‌ 
ஆல்கஹாலிலிருந்து அக்ரிலிக்‌ அமிலத்தை உண்டாக்கலாம்‌. 


மா. [டு] : 
ரு _. ஙூறடரருை டரா -.” ரவ, 


2ா/00,௦ய 
ரொறடட்ருாு-௦௦௦௮ . _. ரூ.0௫௦௦ 





.. அடைபடாத ஆல்டிஹைடுகளை ஆக்சிஜன்‌ ஏற்றும்‌ பொழுது 

அடைபடாத அமிலங்கள்‌ உண்டாகின்றன. இங்கு வழக்கமான 

ஆக்சிஜன்‌ ஏற்றிகளான அமிலம்‌ அல்லது காரம்‌ கலந்த பெர்மாங்க 

னேட்டு, அல்லது அமிலம்‌ கலந்த டைக்குரோமேட்டு ஆகியவை 
க.வே. 43 


பிலி கரிம வேதியியல்‌ 


பயன்படா; ஏனெனில்‌ இவை இரட்டைப்‌ பிணைப்புகளையும்‌ 
ஆக்சிஜன்‌ ஏற்றிவிடும்‌. இங்குப்‌ பயன்படுவது அம்மோனியாவி 
லிட்ட வெள்ளிநைட்ரேட்டு கரைசலாகும்‌. குரோட்டானால்‌ 
டிஹைடு, குரோட்டானிக்‌ அமிலமாக ஆக்கிஐன்‌ ஏற்றமடையும்‌. 


(2) --0 அடைபடாத அமிலங்களைத்‌ தயாரிக்கும்‌ பெஈது 
முறை நோவனேகல்வினை (1600௦ 1828] 16801101) யைப்‌ பயன்‌ 
படுத்தியதாகும்‌. இது ஓரு ஆல்டிஹைடும்‌, வினைபுரிமெத்திலீன்‌ 
தொகுதியுள்ள ஒரு சேர்மமும்‌ (பிரிபீன்‌ போன்ற) கரிமக்காரப்‌ 
பொருளுடனிருக்க வினைபடுவது. இது பின்வரும்‌ இரண்டு வகை 
களில்‌ ஒரு வகையால்‌ நடைபெறும்‌. 

(1) 80-௦௦ 1) 
மலோனிக்‌ எஸ்ட்டா்‌ 
பட்டம்‌ ட ப) 1௦ 


(4) 8010-2 00 ( 000 பேட்ட |, ௮ 


௦ப (600 டூடடி 7 


1-0) ப * 2௦. 


0பு (0௦0௦ 15), 


முதல்‌ (1) வினை சமான அளவில்‌ ஆல்டிஹைடையும்‌ ஈதைல்‌ 
மலோனேட்டையும்‌ பிரிட்டீனில்‌ வினைப்படுத்தும்‌ ' பொழுது 
ஏற்படுகிறது. இரண்டாவது (11) வினை மிகையளவு ஈதைல்‌ 
மலோனேட்டை பிப்பெரிடீன்‌ (11றள10116) உடனிருக்கப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ பொழுது உண்டாகிறது. பொதுவாக ௦-0 அடை 
படாத அமிலம்‌ உண்டாக்க வேண்டுமாயின்‌ முதல்‌ வினை முறைப்‌ 
படி உண்டாக்க வேண்டும்‌. பின்பு நீராற்‌ பகுத்தலால்‌ அமிலத்தை 
உண்டாக்கலாம்‌. அசெட்டால்டிஹைடு மூலம்‌ குரேஈட்டானிக்‌ 
அமிலம்‌ உண்டாகும்‌ முறை வருமாறு? 
பிரிடீன்‌ 
பேய்ப்‌. ம்ட்ப்ப்‌ 
(1) 


- ஆ 


(1) (1 





ரோ ர..௦(0000), 


150--200₹ 
- பேயா. 
குரோட்டானிக்‌ அமிலம்‌ 





ரோேர-௦ 000௦0), 


ர்‌ 


அடைபடாத அமிலங்கள்‌ த்த 


(3) ஹைடிராக்சி அமிலங்களிலிருந்து: ஹைடிராக்ச 
அமிலங்களை வெப்பப்படுத்தினால்‌ ஒரு தண்ணீர்‌ மூலக்கூறு வெளி 
யேறி அடைபடாத அமிலங்கள்‌ உண்டாகும்‌. 


1௨ 
11), 0 யப 000௦ பூப்‌: 0௦௦0-00 
(-ஹைடிராக்கி குரோட்டானிக்‌ ௮மிலம்‌ 
பியூட்ரிக்‌ அமிலம்‌ (70101௦ ௨௦10) 


(4) ஹாலோஜனென்‌ மாற்றீடு செய்யப்பட்டுள்ள அமிலங்களிலிருந்து: 
2-புரோமோ புரோப்பியோனிக்‌ அமிலத்தை ஆல்கஹாலில்‌ இட்ட 
பொட்டாசியம்‌ ஹை்ட்ராக்சைடுடன்வினைப்படுத்தினால்‌ அக்ரிலிக்‌ 
அமிலம்‌ கடைக்கும்‌. 


4ப016011 
பாவப்படேரு ப 11,-ப்‌..௦௦ு 
[பட] 
0-புரோமோ புரோப்பி - அக்ரிலிக்‌ அமிலம்‌ 


யானிக்‌ அமிலம்‌ 


0 இருபுரோமோ புரோப்பியோனிக்‌ அமிலத்தை துத்த 
நாகத்துடன்‌ காய்ச்சி வடித்தால்‌ அக்ரிலிக்‌ ௮மிலம்‌ கிடைக்கும்‌. 


பொோபேபா0௦௦ப-- 2 1,-0110001-_--70 1. 


(5) அடைபடாத மீதைல்‌ சட்டோன்கள்‌ சோடியம்‌ ஷஹைப்‌ 
போக்குளோரைட்மூலம்‌ அடைபடாத அமிலங்களாக ஆக்க 
னேற்றம்‌ உறுகின்றன. 


2161 
௩-1 -- புடி. _-_-௩உ௱ு-று 00௦001 


இயல்புகளும்‌ வினைகளும்‌ (1902614125 20.4 [₹080(1018): அடை 
படாத அமிலங்கள்‌ திட திரவ நிலைகளில்‌ இருக்கும்‌. சிறிய மூலக்‌ 
கூறுகள்‌ உள்ள அமிலங்கள்‌ (108/8 1161170௦15) தண்ணீரில்‌ கரையும்‌, 


- இனால்‌ கரி அணுக்களை அதிகமாகக்‌ கொண்டுள்ள அமிலங்கள்‌ 


தண்ணீரில்‌ கரையா. இவைகள்‌ ஒரு கார்பாக்சிலிக்‌ தொகுதி 
யையும்‌, ஓலிஃபீனிக்‌ இணைப்பையும்‌ கொண்டிருப்பதால்‌, இவ்விரு 
வகைக்‌ தொகுதிகளின்‌ இயல்புகளையும்‌ இவ்வமிலங்களில்‌ காண 
லாம்‌. 


1. அமில இயல்புகள்‌ : காரங்களுடன்‌ சேர்ந்து உப்புகளைத்‌ 
தருகின்றன. 


20 கரிம வேதியியல்‌ 


பபப 0 - ப 00001 
அக்ரிலிக்‌ அமிலம்‌ சோடியம்‌ அக்ரிலேட்‌ 


இவ்வமிலங்கள்‌ ஆல்கஹால்களுடன்‌ சேர்ந்து எஸ்ட்டா்‌ 
களையும்‌ பாஸ்பரஸ்‌ ஐங்குளோரைடுடன்‌ சேர்ந்து அமிலகுளோ 
ரைடுகளையும்‌ தரும்‌. 


ப -௫0௦௦௦-00ு 0 -.௦௦௦௦.-1௦ 


ஈதைல்‌ அக்ரிலேட்‌ 


11. 
பம. மூ ருடயு 
அக்ரிலைல்‌ குளோரைடு 


2. ஒலிஃபினிக்‌ இயல்புகள்‌ : இவ்வமிலங்கள்‌ ஒலிஃபினின்‌ 
வினைகளைக்‌ கொண்டுள்ளது. _ 


8. குறைத்தல்‌ வினை : அடைபடாத அமிலங்கள்‌ வினையூக்கி 
சுளின்‌ மூலம்‌ ஹைட்ரஜன்‌ ஏற்று அடைபட்ட அமிலங்களைத்‌ 
குருகின்‌ றன. 


1-0, று. 0௦௦0. 
அக்ரிலிக்‌ அமிலம்‌ புரோப்பியோனிக்‌ 
அமிலம்‌ 


௦. ஹாலோஜெனுடன்‌ வின : இவ்வமிலங்களை ஹாலேஜெ 
னுடன்‌ வினைபுரிந்து இரு ஹாலேஜெனோ வழிப்‌ பொருள்களைத்‌ 
தருகிறது. 


பே, பப்‌ - ஙூ ர்ங்ர்‌ 00௦0௦0 
அக்ரிலிக்‌ ௮மிலம்‌ %, மீ இரு குளோரோ 
புரோப்பியோனிக்‌ அமிலம்‌ 


ஒலிஃபினைப்‌ போன்று புரோமினின்‌ வண்ணத்தை நீக்குகிறது 


௦. ஹைட்ரஜன்‌ : ஹாலைடுகளுடன்‌ வினை: அடைபடாத 
அமிலங்கள்‌ ஹைடிரஜன்‌ ஹாலைடுகளுடன்‌ சேர்ந்து கொழுப்பு 
அமிலங்களின்‌ ஒரு ஹாலோஜென்‌ ஏறிய வழிப்‌ பொருள்களைத்‌ 
குருகின்றன. %, 8, 8, %, அடைபடாத அமிலங்கள்‌ ஹைடிரலன்‌ 
ஹஷாலைடுசளுடன்‌ வினைபடும்‌ பொழுது கார்பாக்கிலிக்‌ தொகுதிக்கு 
சேய்மையில்‌ உள்ள அடைபடாத கரியணுவுடன்‌ ஹ்‌ாலோஜென்‌ 
அணு சேர்கிறது. 


அடைபடாத அமிலங்கள்‌ 27 


(11, ப0௦௦0- பமா ராட்‌ 0௦00 
(3-புரோமோ 
புரோப்பியோனிக்‌ 
அமிலம்‌ 


பம, ப்பட்டு. று மாறாம 0௦௦ 


ப இது மார்க்கெளனிக்காஃப்‌ வினைக்கு முரணாக நடைபெறு 
கிறது. கார்பாக்சில்‌ தொகுதியின்‌ தூண்டல்‌ விளைவால்‌ (1௩40116 
11001) இது நடைபெறுகிறது எனலாம்‌. கார்பாக்சில்‌ தொகுதி 
எலக்ட்ரான்களை இழுத்துக்‌ கொள்ளும்‌ இயல்புடையது. எனவே 
% கரியணுவில்‌ எதிர்‌ மின்ஞாட்‌ டமும்‌ 0 கரியணுவில்‌ நேர்‌ மின்னூட்‌ 
டமும்‌ ஏற்படும்‌. எதிர்‌ மின்னூட்டமுள்ள ஹாலோஜென்‌ அயனி 
(3-(அல்லது சேய்மையிலுள்ள கரியணுவுடன்‌ இணையும்‌. எனினும்‌ 
7-0 அடைபடாத அமிலங்களில்‌ மார்க்கெளனிக்‌ காஃப்‌ விதியின்‌ 
படி சேர்க்கைவினை நடைபெறுவதற்கு சார்பாக்சிலிக்‌ தொகுதியின்‌ 
தூண்டல்‌ விளைவு எட்டாததே காரணம்‌. 


0. ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌: இவ்வமிலங்கள்‌ குளிர்ந்த விளாவிய 
பொட்டாசியம்‌ பர்மாங்கனேட்டுடன்‌ சேர்ந்து ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ 
அடைந்து முதலில்‌ இரு ஹைடிராக்சி அமிலங்களைத்‌ தரும்‌. 
ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ மேலும்‌ தொடருமானால்‌ இரட்டைப்‌ பிணைப்பு 
இருந்த இடத்தில்‌ பிளவு ஏற்படுகிறது. ப 


[8111௦ [டு] 
1, - பல்‌... பேரே ஙு 0௦ 
கிளிசெரிக்‌ அமிலம்‌. (000), 
ப [உ 4100௦, 
பேப்‌ - பலமே... மப ரயுாாமலுாு 
குரோட்டானிக்‌ அமிலம்‌ இருஹைடிராக்சி 
பியூட்டிரிக்‌ அமிலம்‌ 
(103701௦207 பர்ரா1௦ ௦0) 
(0] ப ப 
ஆ 11, பே -- (000), 


அசெட்டிக்‌ அமிலம்‌ ஆக்சாலிக்‌ அமிலம்‌ 

இவ்வினையின்‌ மூலம்‌ இரட்டைப்பிணைப்பின்‌ இடத்தைக்‌ 
கண்டு பிடிக்கமுடியும்‌. 
8. ஓசோனாற்‌ பகுப்பு (0201013815) : ஓசே௱ன்‌ ஏற்றத்தின்‌ 
மூலமும்‌ இரட்டைப்பிணைப்பின்‌ இடத்தைக்‌ கண்டு பிடிக்க 
முடியும்‌, 


38 கரிம வேதீயியல்‌ 


ப உந்தம்‌ பவாய அ ந்து. ஆ ப. ு்‌-0 பிட 
குரோட்டானிக்‌ அமிலம்‌ 


௦-0 
1,௦0 
ஆஃ ம, ராடி - படிய 
அசெட்டால்‌ இளை ஆக்சாலிக்‌ 
டிஹைடு அமிலம்‌ 


3. இரட்டைப்‌ பிணைப்பின்‌ இடமாற்றம்‌ (1412781107 ௦1 8௦1016 
௦௦ம்‌) : சில அடைபடாத அமிலங்களைக்‌ காரங்களுடன்‌ வெப்பப்‌ 
படுத்தும்‌ பொழுது இரட்டைப்‌ பிணைப்பின்‌ இடம்‌ மாறுகிறது. 


148017 
ப, -பிரோே மேயரி ௨. ம்‌, ய்‌ பலே 
பியூட்‌ -3.. ஈனோயிக்‌ பியூட்‌ -2- ஈனோயிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ 


4, ஆக்சிரான்‌ வளையம்‌ ஏற்படுதல்‌ (14௦1108110 ௦1 0(11811- 
10: சில அடைபடாத அமிலங்கள்‌ பர்‌-அசெட்டிக்‌ அமில 
(ப, 00--01)த்துடன்‌ வீனைபடும்‌ பொழுது இரட்டைப்பிணைப்பு 
ஆக்சிரான்‌ வளையமாக மாறுவதால்‌ ஈப்பாக்சி வழிப்‌ பொருள்கள்‌ 
(1-௦. சொர்க) இடைக்கின்‌ நன. ப 


045-004-040004 401,000 -004 


பே - பே 0040. 


ர. 


அடைபடாத அமிலங்களில்‌ மாற்றியம்‌: இரட்டைப்‌ பிணைப்‌ 
பின்காரணமாக அடைபடாத அமிலங்களில்‌ வடிவ மாற்றியம்‌ 
(௦1081 19௦ரரகாமு [அல்லது ஒரு பக்க-மறு பக்க மாற்றியம்‌] 
[1-1 கா6 1௦ ஏற்படுகிறது. 


அக்ரிலிக்‌ ௮மிலம்‌ க ரர11௦ 8010 ா,- பேயா 


இந்தவகை அமிலங்களில்‌ இதுதான்‌ எளிய அமிலம்‌. அல்லைல்‌ 
ஆல்கஹால்‌ அல்லது அக்ரால்டிஹைடு ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ அடைந்து 
இவ்வமிலத்தைகத்‌ தரும்‌. ஆல்கஹாலில்‌ கரைத்த பொட்டாசியம்‌ 
ஹைட்ராக்சைடு 2-புரோமோ புரேராப்பியேனிக்‌ அமிலத்துடன்‌ 


அடைபடாத அமிலங்கள்‌ 29 


வினைபுரிந்து அக்ரிலிக்‌ அமிலத்தைச்‌ கொடுக்கும்‌, வினைல்‌ சயனைடு 
அல்லது அக்ரிலோ நைட்ரைலை (8௦1101111116) நீராற்சிதைத்தால்‌ 
கிடைக்கும்‌, அதிக அளவில்‌ அமிலத்தைகத்‌ தயாரிக்க இம்முறை 
பயன்படுகிறது. 


14,௦ 
நூரு மு ரூ பூ 


நிக்கல்‌ உப்புகள்‌ உடனிருக்க அசெட்டிலின்‌ கரி ஒராக்சைடு 
குண்ணீருடன்‌ சேர்ந்து அக்ரிலிக்‌ அமிலத்தைக்‌ கொடுக்கும்‌. 


போகரே 40048௦ - 0. 000000 


அக்ரிலிக்‌ அமிலம்‌ நிறமற்ற ஒரு நீர்மம்‌. இதன்‌ கொதி 
நிலை 140”. இது கொதிக்கும்‌ பொழுது மணத்தைக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. தண்ணீரில்‌ கரையும்‌ அசெட்டிக்‌ அமிலத்தைவிட 
அதிக அமிலத்‌ தன்மை வாய்ந்தது. அக்ரிலிக்‌ அமிலத்தின்‌ 
வினைகளை முன்னமேயே கண்டோம்‌. 


அக்ரிலிக்‌ அமிலம்‌, மீதைல்‌ அக்ரிலேட்‌ எளிதில்‌ பல படியாகும்‌ 
தன்மையைக்‌ கொண்டவை. இத்தன்மையினால்‌ இது அக்ரிலாய்டு 
பிளாஸ்டிக்‌ பொருள்களைத்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


குரோட்டோனிக்‌ அமிலம்‌ பேட்‌ - (10 தேய 
(10011௦ &௦10) 
(21. 
| 
ம, - 6 படப்‌ ஐசோக்குரோட்டானிக்‌ 


(15001௦101110 ௨10) 


இது இரண்டு வடிவ மாற்றிய நிலையில்‌ இருக்கும்‌. 


பப்‌. - 1 [1 -- 0001, 
|| || 
௩-ம்‌. (00 1--ே- 000 
மாறு பக்க குரோட்டானிக்‌ ஒரு பக்க குரோட்டானிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ 
உ. நிலை ரிக ௨. நிலை - 75? 
(118108 - ௦01௦110 8010) (15 - 01071௦101௦ ௨௦70) 


இது குரோட்டோன்‌ எண்ணெயிலிருந்து இடைப்பதால்‌ 
இப்பெயர்‌ பெறுகிறது, குரோட்டனால்டிஹைடு அம்மோனி 


40 கரிம வேதியியல்‌ 


யாவில்‌ சுரைந்த வெள்ளி நைட்ரேட்டுடன்‌ சேர்ந்து, ஆக்சிஜன்‌ 
ஏற்றம்‌ அடைந்து குரோட்டோனிக்‌ அமிலத்தைக்‌ கொடுக்கும்‌, 
மேலும்‌ 5- ஹைடிராக்சி பியூட்டிரிக்‌ அமிலம்‌ சோடியம்‌ ஹைடிராக்‌ 
சைடுடன்‌ வினைபட்டு இவ்வமிலத்தைக்‌ கொடுக்கும்‌, இது 
நிறமற்ற படிக வடிவமுள்ள திடப்பொருள்‌. ஆனால்‌ ஐசோக்‌ 
குரோட்டானிக்‌ அமிலம்‌ (150010101௦ &௦18) ஒரு திரவம்‌. 
இவ்விரண்டு அமிலங்களும்‌ ஆச்சிஜன்‌ இறக்கமுற்று ஈ- பியூட்டிரிக்‌ 
அமிலத்தையும்‌, ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ அடைந்து ஆக்சாலிக்‌ 
அமிலத்தையும்‌, கொடுக்கும்‌. குூரோட்டானிக்‌ அமிலம்‌ நிலைப்‌ 
புடையது. இதில்‌ புற ஊதா (ப/41841014) ஓளியின்‌ கதிர்படும்‌ 
பொழுது நிலைப்பற்ற ஒரு பக்க மாற்று (ஓசோ குரோட்டானிக்‌ 
அமிலம்‌) கடைக்கும்‌. ஒரு பக்க மாற்றை 100”க்கு வெப்பப்‌ 
படுத்தினால்‌ மாறு பக்க மாற்றுகிடைக்கும்‌. 


ஒலியிக்‌ அமிலம்‌ (01௦1௦ ௦10) பே, (யய) யப - பய்‌, 
௦0014: இது இயற்கையில்‌ கொழுப்பு, எண்ணெய்‌ இளிசெரைடுகள்‌ 
(2190011065) ஆகியவைகளில்‌ பொதிந்துள்ளது. ஓலிவ எண்ணெய்‌ 
(0106 ௦11)) தேங்காய்‌ எண்ணெய்‌, ஆளிவிதை எண்ணெய்‌ 
(1116 5600 ௦1) ஆகியவைகளில்‌ மிகுந்த அளவில்‌ உள்ளது. 


பிரித்தெடுத்தல்‌ (18௦0181101): மேற்கண்ட எண்ணெய்களை 
காரத்துடன்‌ சேர்த்து நீராற்‌ சிதைத்தால்‌, ஒலியிக்‌ அமிலத்தின்‌ 
உப்புடன்‌ பால்மிட்டிக்‌ அமிலம்‌, ஸ்டியரிக்‌ அமிலம்‌ ஆகிய இதர 
அமிலங்களின்‌ உப்புசளும்‌ கடைக்கும்‌. பின்பு இக்கார உப்புகள்‌ 
ஈய உப்புகளாக மாற்றப்படுகின்றன. ஈய ஓலியேட்‌ (1,௦௨0 
0128௦) மட்டும்‌ ஈதரில்‌ கரையும்‌ தன்மைத்து. ஆதலால்‌ அதை 
எளிதாகப்‌ பிரித்து விடலாம்‌. இந்த ஈய உப்பைச்‌ சுத்தமான 
விளாவிய நைட்ரிக்‌ அமிலத்துடன்‌ சிதைத்து ஓலியிக்‌ அமிலத்தைப்‌ 
பெறலாம்‌. 


இயல்புகள்‌ : சுத்தமான அமிலம்‌ நிறமற்ற எண்ணெய்‌ 
ஆகும்‌. உருகு நிலை 16”. தண்ணீரில்‌ கரையாது. ஆல்கஹாலிலும்‌ 
ஈதரிலும்‌ கரையும்‌. இதைக்‌ காற்றுப்பட வைக்கும்‌ பொழுது 
ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ ஏற்பட்டு பழுப்பு நிறமாக மாறும்‌; பின்பு 
கெட்டுவிடும்‌. இது அடைபடாத அமிலமாகையால்‌ புரோமினின்‌ 
வண்ணத்தை நீக்குகிறது. ஹைட்ரஜன்‌ ஏற்றம்‌ பெற ஸ்டியரிக்‌ 
அமிலத்தைத்‌ தருகிறது. 


வடிவமைப்பு ((௦111ம7%101) : 


1. மூலக்கூறு வாய்பாடு (6, 17, 0, 


அடைபடாத அமிலங்கள்‌ 27 

2. இது ஒரு கரர்பாக்லிக்‌ அமிலத்தின்‌ வினைகளைக்‌ கொடுப்ப 
தால்‌ இது ஒரு கார்பாக்சிலிக்‌ (00011) தொகுதியைக்‌ 
கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. ஆகையால்‌ அதன்‌ மூலக்‌ 
கூறை. 1, 00/14 என்று எழுதலாம்‌. 


3. நிக்கல்‌ உடனிருக்க 25” வெப்ப நிலையில்‌ ஹைடிரஜஐனுடன்‌ 
சேர்ந்து குறைந்து ஸ்டியரிக்‌ அமிலத்தைத்‌ தருகிறது. 


டே ,ூ,௦௦ ௩, டு, 00௦ 


ஒலியிக்‌ அமிலம்‌ ஸ்டியரிக்‌ அமிலம்‌ 
ஸ்டியரிக்‌ அமிலம்‌ 18 கரி அணுக்களைக்‌ கொண்ட நெடுந்‌ 
தொடர்‌ அமைப்பை உடையது. ஆகையால்‌ ஓலியிக்‌ 
அமிலமும்‌ இகே அமைப்பைக்‌ கொண்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. 

£. புரோமினுடன்‌ சேர்ந்து இரு புரோமோ ஸ்டியரிக்‌ 
அமிலக்தைத்‌ தருவதால்‌ இந்த அமிலம்‌ ஒரு இரட்டைப்‌ 
பிணப்பை கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. 

5. இரட்டைப்‌ பிணைப்பின்‌ இடத்தைக்‌ 8ழ்கண்டவாறு 
நிறுவலாம்‌. ஆக்சிஜன்‌ ஏற்றத்தின்‌ போது முறிவு 
ஏற்பட்டு ஒலியிக்‌ அமிலம்‌ பெலார்‌ கோனிக்‌ அமிலம்‌ 
(1618120110 8௦10) 6, 1. 60014 அசிலேய்க்‌ அமிலம்‌ 
(&228110 8௦10) 11000 (100), 000 ஆகியவற்றைத்‌ 
தருகிறது. இவ்விரண்டு அமிலங்களும்‌ ஒன்பது கரியணுக் 
களைக்‌ கொண்டுள்ளவை. ஆகையால்‌ இரட்டைப்‌ 
பிணைப்பு மூலக்‌ கூறின்‌ மத்தியில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆகையால்‌ ஒஓலியிக்‌ அமிலத்தின்‌ அமைப்பைக்‌ &ழ்க்கண்ட 
வாறு எழுதலாம்‌, 

பம பயம்‌ அ டப யப, வேங்பி 


மேற்கூறப்பட்ட வினை 8ழ்க்கண்டவாறு நடைபெறுகிறது. 
7 , 
பதி ௦ 
014 02), 2/7 01 (012). 0001 த 
05 62), 0004* 000 - ப2)4-0001 


(பர கோனி/2 அமிறம்‌ அசீமபப்க்‌ அமிலம்‌ 


(2௪/20 ௨௦0] (:ந810[2 20/0) 


ஓசோன்‌ ஏற்றத்தினாலும்‌ இரட்டைப்‌ பிணைப்பின்‌ இடம்‌ 
நிரூபிக்கப்படுகிறது. 


42 கரிம வேதியியல்‌ 


பே,யூ.ரு-௦-ஙறயறயா;.௯௦௦ ௭0௦ 
| | 


ப வச்‌ 


ட 5. 





ஒலியிக்‌ அமிலத்தின்‌ ஓசோனைடு 


பபூ.(ம்‌.பப்0 ஆ- பட (00). டப 
தோனைல்‌ ஆல்டிஹைடு ஆல்டிஹைடே ர நோனாயிக்‌ 
013௨ விம்ம) அமிலம்‌ 


(&1ம6104:0௦ 1௦ 1010 8014) 


6. ஒலியிக்‌ அமிலம்‌ ஒரு பக்க மாறுபக்க மாற்றுகளைக்‌ 
கொடுக்கும்‌. 


1-0-ுூூூருு, மேற்று 
| ம்‌ 
பனா. 0௦௦ 1-0... 0௦௦ய 
ர 11 


ஒரு பக்க மாறு பக்க 


ஒலியிக்‌ அமிலத்தின்‌ உருகுநிலை குறைவாதலால்‌ அதன்‌ 
அமைப்பு ஒருபக்க அமைப்பு (1) ஆக இருத்தல்‌ வேண்டும்‌. மாறு 
பக்க மாற்றை (11) எலேய்டிக்‌ அமிலம்‌ (611010 8011) என்று பெயா்‌ 
பெறும்‌. ஒலியிக்‌ அமிலத்தை நைட்ரஸ்‌ அமிலத்துடன்‌ சேர்த்தால்‌ 
எலேய்டிக்‌ அமிலம்‌ கிடைக்கும்‌, இது நிறமற்ற திடப்பொருள்‌. 
இதன்‌ உருகு நிலை 515. 


11. ஆல்டிஹைடுறு, கீட்டோறு அமிலங்கள்‌ 
(அ!ம்ஸ்ருப1௦ வாம்‌ %௦40றர௦ ௦009) 


இவை கார்பாக்சிலிக்‌ தொகுதி கொண்டுள்ள மூலக்கூறில்‌ 
பிறிதொரு கார்பனைல்‌ தொகுதியையும்‌ பெற்றிருக்கின்‌ றன. 


ஆல்டிஹைடுறு அமிலங்கள்‌ (410810016௦ 80108): இளை 
ஆக்சிலிக்‌ அல்லது களை ஆக்சாலிக்‌ அமிலமும்‌ (ஜு/07௫/110 0 
2194022110 8௦1௦) 0.00. ஃபார்மைல்‌ அசெட்டிக்‌ அமிலமும்‌ 
10.01, 0000 இவ்வகையில்‌ முதலிரண்டு அமிலங்களாகும்‌. 


1 கிளைஆக்சிலிக்‌ அல்லது கிளை ஆக்சாலிக்‌ அமிலம்‌ 


| எத்தனால்‌, கிளைக்கால்‌, கிளைக்காலிக்‌ அமிலம்‌ முதலியன 
வற்றை நைட்ரிக்‌ அமிலத்தால்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ பெறச்செய்தால்‌ 
இது கிடைக்கிறது. 


ரேூருூரஙுு _. ௦0௦:௦௦௦ 


11 இரட்டைக்குளோரோர அசெட்டிக்‌ அமிலத்தை நீராற்‌ 
பகுப்புச்‌ செய்து இது பெறப்படுகிறது. 


ப 0014-௭௦ -- பேடி.00ப -. 20] 


களை ஆக்சாலிக்‌ அமிலத்தை நீரிலிருந்து படிகமாக்கினால்‌, ஒரு 
மூலக்கூறு நீர்‌ இத்துடன்‌ சேர்ந்து (11 (011), (001 ஐக்‌ கொடுக்‌ 
கிறது. (அதாவது இருஹைட்.ராக்சி அசெட்டிக்‌ ௮மிலமாகிறது.) 
இவ்வமில நீர்க்கரைசலை ஃபாஸ்பாஸ்‌ ஐயாக்சைடின்‌ மேல்‌ 
வெற்றிடத்தில்‌ (10 4௨௦௦௦) ஆவியாக்கினால்‌, அமில நீரிலி 
(௨ு/ம்‌1௦ப ௨௦10) கிடைக்கும்‌. 


வினைகள்‌ : இளைஆக்சிலிக்‌ அமிலம்‌, ஆல்டிஹைடு அமில 
வினைகளைத்‌ தருகின்றன. (எ-டு) இது அ௮ம்மோனியா-வெள்ளி 


44 கரிம வேதியியல்‌ 


நைட்ரேட்டுக்‌ சுரைசலை (போர௦ார்‌௦21 8140 01126) ஆக்சிஜன்‌ 
இறக்கம்‌ செய்கிறது; பைசல்‌ ஃபைட்‌ கூட்டுப்‌ பொருளைக்‌ 
வரர்‌ ஊவா) கொடுக்கிறது. கஇளைஆக்சிலிக்‌ அமிலத்தில்‌ 
ஹைட்ரஜன்‌ அணு இல்லையாதலால்‌ *இது” கன்னிசாரோ 
(கோ௱/சசலா௦) வினைக்குட்பட்டுக்‌ இளைக்காலிக்‌ ( திர0௦1110) அமிலத்‌ 
தையும்‌, ஆக்சாலிக்‌ .அமிலக்தையும்‌ தருகின்றது. 


148௦1 
201/0.00௦ --- ரூ.0011 (00115), 


உலோக - அமிலக்‌ கலவையால்‌, கிளை ஆக்சிலிக்‌ அமிலம்‌ 
ஆக்சிஜன்‌ இறக்கமுற்று, டார்ட்டாரிக்‌ அமிலத்தையும்‌, கிளைக்‌ 
சாலிக்‌ (2590௦1110) அமிலத்தையும்‌ கொடுக்கின்றன. 


பம்‌) ௦0௦ 


[11] 
ு௦.0௦௦ -_ ரூ,௦.0௦௦ 
.. ரூமும்‌) 0000 


இளைகாலிக்‌ டார்ட்டாரிக்‌ 
அமிலம்‌ அமிலம்‌ 


கீட்டோனுறு அமிலங்கள்‌ (7௦401௦ 80145) 


இ.ந்தவகைச்‌ சேர்மங்களில்‌, அமிலத்திற்குரிய கார்பாக்கிலிக்‌ 
தொகுதியும்‌. உட்டோனுக்குரிய --00-- தொகுதியும்‌ இருக்கும்‌. 


உட்டோனுறு அமிலங்கள்‌ டி 3;7,%...... கீட்டோனுறு 
அமிலங்கள்‌ என வகைப்படுத்தப்‌ பட்டிருக்கின்றன. 6, (3, 7, 6... ப 
என்பன இந்த அமிலங்களில்‌ உள்ள கார்பானில்‌ கரியணுவின்‌ 
இடத்தைக்‌ குறிப்பதாகும்‌. இது கார்பாக்சில்‌ தொகுதியுடன்‌ 
இணைந்திருக்கும்‌ கரியணுவிலிருந்து எண்ணப்படுகிறது. பின்வரும்‌ 
சல அமிலங்களின்‌ வகைபாடுகள்‌ இதற்கு விளக்கமாக அமையும்‌. 


ு..-00-00௦௦ு ௨-8ட்டோ புரோப்பியானிக்‌ அமிலம்‌ 
(பைருவிக்‌ அமிலம்‌) 
(91111௦ 8010) 
பே, ய்‌, ௦ப்‌ --உட்டோ பியூடிரிக்‌ அமிலம்‌ 
(அசெட்டோ அ௮செட்டிக்‌ அமிலம்‌) 


பே, ----ப்‌ஃபே,000 4 கீட்டோ வாலெரிக்‌ அமிலம்‌ 
(லீவுலிக்‌ அமிலம்‌) 


ஆல்டி ஹைடுறு £ட்டோறு அமிலங்கள்‌ தத 
1. பைருவிக்‌ அமிலம்‌ (91510 8010) 


டே 
பே..ட.ட௦ப 
--தீட்டோ புரோப்பியானிக்‌ அமிலம்‌. 
(% 18010 01001011௦0 &010) 
அல்லது 
பைருவிக்‌ அமிலம்‌ 


இது கீட்டோ அமிலங்களில்‌ மிக எளிய அமைப்புள்ள 
உட்டோ அமிலமாகும்‌. 


(1) பொட்டாஇயம்‌ ஹைட்ரஜன்‌ சல்‌ஃபேட்டுடன்‌ டார்ட்‌ 
_ டாரிக்‌ அமிலத்தை 2810:--220₹(0 வெப்பநிலையில்‌ சூடாக்கினால்‌ 
பைருவிக்‌ அமிலம்‌ உண்டாகிறது. இவ்வினை பின்வருமாறு தடை 
பெறுகிறது என நம்பப்படுகிறது :-ஹைட்ராக்கி மலீயிக்‌ அமிலம்‌ 
1 (புல்லு. 1௧6௦ &௦/0) உண்டாகிறது; பிறகு இது 7) 
ஆக்சாலசெட்டிக்‌ அமிலமாக (0;1800110 ௦12) 1[ மாறுகிறது. 
இதனின்றும்‌ 110, நீங்க பைருவிக்‌ அமிலம்‌ உண்டாகிறது, 


பபடமமிட்ப்ப்‌ 00௦ (0000௦0 (11, டபி 


ஆ | - | 
பய ட்டட்ப (௦04)000ப 0௦.00 
ர்‌ 1| 


ஹைட்ராக்சி ஆக்சாலசெட்‌ 
மலீயிக்‌ அமிலம்‌ டூ.க்‌ அமிலம்‌ 
- பே. --00, 


பைருவிக்‌ அமிலம்‌, 


மேற்‌ கூறிய முறையே பைருவிக்‌ அமிலம்‌ பெறச்‌ சிறந்த 
முறையாகும்‌. 


(11) &,% இரட்டைரோமோ புரோப்பியானிக்‌ அமிலத்தை 
நீராற்பகுக்க இது உண்டாகிறது. 


ரே. 0௦0௦-1௦... ௦0. 0௦௦. பு: 


(11) அசெட்டைல்‌ சயனைடை நீராற்பகுப்புச்‌ செய்தால்‌ 
பைருவிக்‌- அமிலம்‌ இடைக்கிறது. அசெட்டைல்‌ குளோரைடுடன்‌ 
பொட்டாசியம்‌ சயனைடை வினைப்படுத்தி அசெட்டைல்‌ சயனை 
டைப்பெறலாம்‌. 


46 கரிம வேதியியல்‌ 


0! ட ௨011 11,0 
பூ, மய -- மே, -- மேய 
அசெட்டிக்‌ அசைட்டைல்‌ அசெட்டைல்‌. 
அமிலம்‌ குளோரைடு சயனைடு 

சே, ம 00௦1 


பைருவிக்‌ அமிலம்‌ 


இயல்புகள்‌ : பைருவிக்‌ அமிலம்‌ நிறமற்ற நீர்மமாகும்‌. இதன்‌ 
கொதி நிலை 165”; இது அசெட்டிக்‌ ௮மிலத்தைப்‌ பேன்ற மணம்‌ 
உடைது. எல்லா அளவிலும்‌ நீர்‌, எத்தனால்‌. ஈதர்‌ ஆகியனவற்றில்‌ 
கரையக்‌ கூடியது. | 


பைருவிக்‌ அமிலம்‌, “அமிலம்‌”, உ&ட்டோன்‌ ஆகிய இரண்டின்‌ 
வினைகளையும்‌ கொண்டுள்ளது. இது உப்புகள்‌, அமிலக்குலோரை 
டுகள்‌, எஸ்ட்டர்கள்‌ மற்ற அமில வழிப்‌ பொருள்கள்‌ முதலியன 
- வற்றைக்‌ கொடுக்கின்றது. இவை அமிலங்கட்குரிய வினைகள்‌. 


பைருவிக்‌ அமிலத்திலுள்ள &ட்டோ தொகுதி வினைமிக்க 
தொன்றாகும்‌; இது ஆக்சைம்‌ (00106), ஃபீனைல்‌ ஹைட்ரகோன்‌ 
(பலரும்‌ பல்க 20100௦) முதலியவற்றைக்‌ கொடுக்கின்‌ றன. 


ஆக்சிஜன்‌ இறக்கத்தால்‌, பைருவிக்‌ அமிலம்‌ லாக்டிக்‌ (18011௦) 
அமிலத்தைக்‌ கொடுக்கிறது. 


(11 ] 
0.0௦.0௦௦0 - பமொெயே01.000பி 


சோடியம்‌ ரசக்கட்டின்‌ மூலம்‌ (5௦0/0 கா£/தவம) அல்லது 
துத்த நாகம்‌-௮செட்டிக்‌ அமிலம்‌ கலவையின்‌ மூலம்‌ பைருவிக்‌ 
அமிலம்‌ ஆக்சிஜன்‌ இறக்கமுற்று லாக்டிக்‌ அமிலத்தையும்‌, இரு 
மீதைல்‌ டார்ட்டாரிக்‌ அமிலத்தையும்‌ தருகிறது. 


[பு] ரே --௦0ஐ.0௦௦ய 
30.00.00௦0 - 0..ப௦ய)--0000-ட | 
௦ம்‌ --00ழ).000ப 


பைருவிக்‌ அமிலம்‌ அம்மோனியா கலந்த வெள்ளி நைட்‌ 
ரேட்டை (கா0ா1011081 51161 1411௨6) ஆக்சிஜன்‌ ஒடுக்கம்‌ செய்து 
தானும்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ பெற்று ௮அசெட்டி.க்‌ அமிலமாகிறது. 


பே..00.0000-_ 0) - 00/..0000-௦௦, 


ஆல்டிஹைடுறு &ீட்டோறு அமிலங்கள்‌ 47 


விளாவிய பொட்டாசியம்‌ .பெொர்மாங்கனேட்டாலும்‌, 30% 
ஹைட்ரஜன்‌ பெராக்சைடாலும்‌ இது ஆக்சிஜனேற்றப்பட்டு 
. அசெட்டிக்‌ அமிலத்தையும்‌, கரி ஈராக்சைடையும்‌ கொடுக்கிறது. 


செடுந்கு -2௨. ட்டது 


ல்‌ 





ல தரி ப 4 
க்‌ ௧ *0-0-- ப 
ல 2 05 ்‌ | 
தெ. 
வெ 
ஆ ௩௦ க 1] 
பே சேடு; கக ட. எனவவ வத்‌ 
|| 
ர்‌ க! 
பே்‌..-0-0_-ப ன 
ர எந்து 


0 


வெது வெதுப்பான நைட்ரிக்‌ அமிலத்தால்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ 
பெற்று இது ஆக்சாலிக்‌ அமிலமாகிறது. 
பப்‌,--00--0000. [01 (00௦00. --0௦.-1.௦ 


விளாவிய கந்தக அமிலத்துடன்‌ 750£0க்குச்‌ சூடாக்கும்‌ 
பொழுது இது கார்பாக்சலிக்‌ தொகுதி அகற்றப்பெற்று (46081- 
௦௦30181101) அசெட்டால்டிஹைடைத்‌ தருறது. 


௫00-000 . மூர்‌ ர. 


மாறுக, சிறிது சூடாக்கிய அடர்கந்தக அமிலத்தால்‌ இது 
(பைருவிக்‌ அமிலம்‌) ஒரு மூலக்கூறு சரி ஒராக்சைடை. வெளியேற்றி 
அசெட்டிக்‌ அமிலத்தைத்‌ தருகிறது. 


-கட்டோ அமிலங்களை மட்டுமோ, அல்லது அவற்றின்‌ 
எஸ்ட்டர்களை டுன்னும்‌ உயர்‌ :வெப்பநிலையில்‌ (பைருவிக்‌ அமிலம்‌ 
170" யிலும்‌, ஈதைல்‌ பைருவேட்‌ 1300) வெதுப்பினால்‌ கரி ஓராக்‌ 
சைடு வெளிப்படுகிறது. 


48 கரிம வேதியியல்‌ 


பேட்ட. ௮. மி வ்டட்டு பர்டு 
ப 1] |! 
௦௦ ௦ 
ட்டடேறமு. ட மா பட்டு 00 
|! | | 
௦0 ௦ 


கந்தக அமிலத்துடன்‌ நடைபெறும்‌ மேற்கூறிய இருவினை களும்‌ 
%கட்டோ அமிலத்திற்கே உரிய வினைகளாகும்‌. (041௨௦(0119112). 


பைருவிக்‌ அமிலத்திலுள்ள மீதைல்‌ தொகுதி அடுத்துள்ள 
கார்பனைல்‌ தொகுதியால்‌ வினைமிக்கதாக ஆக்கப்படுகிறது. ஆகவே 
பைருவிக்‌ அமிலம்‌, வினைமிக்க மெத்திலீன்‌ தொகுதியைக்‌ கொண்ட 
சேர்மங்களுக்கு உரித்தான பல குறுக்கும்‌ வினைகளைத்‌ (0102- 
581100 16801100) தருகிறது. (எ-டு) உலர்ந்த ஹைட்ரஜன்‌ 
குளோரைடின்‌ (2 10௦201 1௦10௦) முன்னிலையில்‌, பைருவிக்‌ 
அமிலம்‌ “௦-கட்டேோ -4/-வேலெரோ லேக்டோன்‌-*-கார்பாக்கிலிக்‌ 
அமிலத்தை (%-1$6(0-7/-/8127௦ .. 180(00-கோ௦0/1௦ கய) 
தருகிறது. 


அசெட்டோ அசெட்டிக்‌ அமிலம்‌ (4௦310 806(10 8௦10) 
3- &ட்டோ பியூட்ரிக்‌ அமிலம்‌ 
(3- 121௦ டபர்‌$1௦ ஐ௦ர0) 


ட்‌ % 
ம்‌ 00. (11, வேப்ப 


இதை 8- ஹைட்ராக்கி பியூட்டிரிக்‌ அமிலத்தை ஆக்சிஜன்‌ 
ஏற்றம்‌ பெறச்‌ செய்து பெறலாம்‌. 


ப (0) 
௫,௩௦1. ே,0௦௦ - ௫௦௦௭௦௦ 


இது கெட்டியான எண்ணெய்‌ போன்ற திரவமாகும்‌. (10% 
ரம 119014). சூடாக்கினால்‌, அசெட்டோனாகவும்‌, கரி ஈராக்‌ 
சைடாகவும்‌ சிதைகிறது. 


பே,0௦.ர,0008 -- 00,0000, 4௦0, 


இதனுடைய ஈதைல்‌ எஸ்ட்டெரான “ஈதைல்‌ :அசெட்டோ 
- அசெட்டேட்டு' ஒரு முக்கியமான தொகுப்பு வினைப்பொருளாகும்‌ 
(3/1)11௦110 1௦82011). 


ஆல்டிஹைூறு 8ட்டோறு அமிலங்கள்‌ 49 


ஈதைல்‌ அசெட்டடோ அசெட்டேட்டு 
அல்லது 
அசெட்டோஅசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ 
(ஈதைல்‌ புரோப்பனோன்‌- 7-காக்பாக்கலேட்‌). 


[1:11 8000 ௨061816 ௦7 %0610 80௦(16 69167, (13 (மு 010 081101106- |- 
௦811௦:001816)] 


பபே-00-ய்‌..-000--00. 


தயாரித்தல்‌ : சோடியம்‌ ஈதாக்சைடை வினை உஊக்இியாகப்‌ 
பயன்படுத்தி இரண்டு மூலக்கூறு ஈதைல்‌ அசெட்டேட்டைக்‌ 
குறுக்கம்‌ செய்து (0௦10615211) அசெட்டோ அசெட்டிக்‌ 
எஸ்ட்டர்‌ தயாரிக்கப்படுகிறது. “தளெய்சன்‌ குறுக்கம்‌” (12/50 
001106118811011) எனப்படுகின்ற இவ்வினை, 7887ல்‌ கிளெய்சனால்‌ 
(18௦) கண்டறியப்‌ பட்டதொளன்றாுகும்‌. 


(01415 
(17, 00 1--017., (00 11 2௨ 


1, 60. பே. 00௦ 1--11௦ப 





சுமார்‌ 30 இராம்‌ எடையுள்ள கம்பி வடிவ (916 8011) 
சோடியத்தை, அவிமீட்டுக்‌ குளிர்வி (761]ப% 0௦10610867) 
பொருத்தப்பட்ட குடுவையில்‌ எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
சிறிதே ஈதைல்‌ ஆல்கஹால்‌ கலந்த, கவனமாகச்‌ சுத்தப்படுத்திய 
300 கி. அளவு எடையுள்ள ஈச்தைல்‌ அசெட்டேட்டையும்‌ 
சேர்த்துப்‌ பின்‌ இக்கலவையைக்‌ கொதி நீர்த்‌ தொட்டியின்‌ மேல்‌ 
வைத்துக்‌ கவனமாகச்‌ சூடுபடுத்த வேண்டும்‌. மூன்று மணி நேரத்‌ 
திற்குப்‌ பின்‌, சோடியம்‌ முழுதும்‌ கரைந்ததும்‌ விளாவிய ஹைட்‌ 
ரோக்‌ குளோரிக்‌ அமிலத்தை அமிலத்தன்மையடையும்‌ வரை 
இக்கலவையுடன்‌ சேர்க்க வேண்டும்‌. பின்‌ இதனை, சாதாரண 
உப்பின்‌ தெவிட்டிய கரைசல்‌ (591மாக(6ம்‌ 118ய16) கொண்ட 
பிரிபுனலில்‌ (580௨181102 (யாா௦[) இட்டு நன்கு குலுக்க வேண்டும்‌. 
கீழேயுள்ள நீர்ப்பிரிவை (1௦8௦ ௨0. 2346) அகற்றிவிட்டு, ஈதைல்‌ 
அசெட்டோஅசெட்டேட்டும்‌, சிறிது ஈதைல்‌ அசெட்டேேடும்‌ 
கொண்ட மேலுள்ள பிரிவை எடுத்து, நீரற்ற கால்சியம்‌ 
குளோரைடால்‌ உலர்த்திப்‌ பின்‌ வாலை வடிக்க வேண்டும்‌ 
(0151111604). இவ்விரண்டு நீர்மங்களில்‌ குறைந்த அளவு கொதி நிலை 
கொண்ட ஈதைல்‌ அ௮செட்டேட்டு (787) முதலில்‌ வரும்‌. பின்பு 
அழுத்தத்தைக்‌ குறைத்து, வெப்ப தியை உயர்த்தினால்‌ 
அசெட்டோ அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ வெளிவரும்‌. 

க.வே. 4 


தட்‌ கரிம வேதியியல்‌ 


எத்தனால்‌ முழுதும்‌ நீக்கப்பட்ட ஈதைல்‌ அசெட்டேட்டுடன்‌ 
சோடியத்தைச்‌ சேர்த்தால்‌ வினை நடைபெறுவதில்லை, ஆனால்‌, 
இத்துடன்‌ . சிறிதளவு எத்தனாலைச்‌ சேர்த்தால்‌, விரைந்து வினை 
நடைபெறுகிறது. இந்தக்‌ “குறுக்க வினைக்கு” சோடியம்‌ வினைப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுவதில்லை. ஆனால்‌ சோடியம்‌ ஈத்தாக்சைடு 
வினைப்பொருளாகப்‌ பயன்படுகிறது என்பைத இதனால்‌ 
அறியலாம்‌. 


ஈதைல்‌ ௮செட்டோ அசெட்டேட்டு உண்டாவதற்குப்‌ பல 
வினைவழிகள்‌ (06011815115) கூறப்படுகின்றன. அவைகளில்‌ 
ஒப்புக்‌ கொள்ளப்பட்ட ஒரு வினைவழி பின்வருமாறு: 


ளட ௬ இ 
₹%0 0 (8. 000₹% 5 8௩04 * மே, 0008௩ 


02 
| ௬௯ | | 
0-6 * டே. 00086 4 பிட 0 08, - 00080 24 

| 

0௦% 05% 

ஆ 
ட்‌ 1 0 0 
வே 


| ன | 
0-6 0000 4 ரூ.6 8௩5004 ப. 02 00:00084 


011 
01,0000 
செய்யக்‌ அவை ய மய அ ம யப ய வவர 


| ॥ 
ரேக்‌: 0008% அ பே ஜே பேர 0008% 


இப்பொழுது தொழில்‌ முறையில்‌, ஈதைல்‌ அ௮செட்டோ 
அசெட்டேட்டு பின்வருமாறு பெறப்படுகிறது : 

அசெட்டோன்‌ கரைசலில்‌ (8௦௦016 80101100) &ட்டெனை 

(2180) இருகீட்டெனாக (016160) பல படியாகச்‌ செய்து 

(0019 மடிய2), இதனை எத்தனாலுடன்‌ வினைப்படுத்தினால்‌ 

ஈதைல்‌ அசெட்டோ அசெட்டேட்டு உண்டாகிறது. 

20௩-௦60. பே௮0.0 (ப, 

கீட்டென்‌ | _ 

(௦01) ப--0-0 


,--௦00௦--௩,-000௦௦01, . 


௮ 


ஈதைல்‌ அசெட்டோஅசெட்டேட்டின்‌ இயல்புகளு* வினை களும்‌ : 
ஈதைல்‌ அசெட்டோ௮செட்டேட்டு நிறமற்ற, இனிய மணம்‌ 
கொண்ட நீர்மம்‌. கொதி நிலை 1875, நீரில்‌ அருக்‌ கரையக்‌ 
கூடியது ($றகாஈதி3 8501006160: பல கரிமக்‌ கரைப்பான்களில்‌ 
கரையும்‌. 


ஆல்டிை ஹ்டுறு உ&ீட்டோறு அமிலங்கள்‌ த்ரீ 


(1) சோடியம்‌ ரசக்கட்டால்‌ அல்லது வினை ஊக்கியால்‌, இது 
ஆக்சிஜன்‌ இறக்கம்‌ பெற்று 8-ஹைட்ராக்கி பியூட்ரிக்‌ 
எஸ்ட்டராகிறது. 


(11.. 60ூ.மஊமய.. 0௦௦ பப -ட2ுு 
ப்‌, பயப்‌. பே. ௦௦ டய. 
($-ஹைட்ராக்கி பியூட்ரிக்‌ எஸ்ட்டா்‌ 
(3-0ு/21௦5ரு 6ய்$ு11௦ கேர்மே்‌) 


லிதியம்‌ அலுமினியம்‌ ஹைட்ரைடால்‌ (110100 க]மரம்ற்மாா 
113/01106), ஈதைல்‌ அசெட்டோ அசெட்டேட்டு ஆக்சிஜன்‌ இறக்க 
முற்று பியூட்டேன்‌ 1:3-டையாலைத்‌ தருகிறது. 


மீம்கிநம்‌ 
ப்‌ மே.பே,0௦0ப,.-- டம்‌. பூமாரய்‌ .றுெு 
பியூட்டேன்‌ 1:3 டையால்‌ 
(பீபம்கா6 1:3 0101) 


(2) கீட்டோன்விளை கீராற்‌ பகுப்பு முறை (166101௦ 139/41௦- 
9518) 1 அ௮செட்டோ அுசெட்டிக்‌ எஸ்ட்டரை, விளாவிய அமிலங்க 
ளுடன்‌ (011016 ௨௦145) (எ-டு) கந்தக அமிலம்‌ கொதிக்கச்‌ செய்தால்‌, 
அசெட்டோன்‌ உண்டாகிறது. 


(1: ப 
1, மூ.பே.000:0 0, மே 0௦04௦௦ ய 
அசெட்டோஅசெட்டிக்‌ அசெட்டோன்‌ 
எஸ்ட்டார்‌ 


இவ்வினையில்‌, &ீட்டோன்‌ முதன்மையான விளைபொருளாத 
லால்‌, இது “கீட்டோன்‌ விளை(யும்‌) நீராற்‌ பகுப்பு முறை” 
(01011௦ 1341013515) எனக்‌ கூறப்படுகிறது. 


(3) அமிலம்விளை நீராழ்‌ பகுப்பு முறை (4௦/0 104௦198167: 
அசெட்டேோ௮செட்டிக்‌ எஸ்ட்டரை அடர்காரங்களுடன்‌ 
(81811) (அல்கஹாலில்‌ கரைந்த பொட்டாூயம்‌ ஹைட்ராக்‌ 
சைடுடன்‌,) வினைப்படுத்தினால்‌, அசெட்டிக்‌ அமிலம்‌ கிடைக்கிறது. 

10) 1101 
பே5- 60 று ்‌,௨- 0001 0212 --2 042 0004 042 00044 சேப்டி 0 


(4) சோடியச்‌ சார்புப்‌ பொருள்‌ உண்டாதல்‌ (1௦10781101 ௦7 
50010 6181116): சோடியம்‌ ஈதாக்சைடுடன்‌, இவ்வெஸ்ட்டரை 
விளைப்படுத்தினால்‌, *சோடியோஅசெட்டோ௮செட்டிக்‌ எஸ்ட்டா” 
கிடைக்கிறது. 


52 கரிம வேதியியல்‌ 


10118 
பே..0.யே,௦௦ (பரமம்‌ ட பே, பிபி 001 


அசெட்டோஅசெட்டிக்‌ எஸ்ட்ட ரின்‌ இயங்கு சமநிலை 
(7 ஹர்ாரரமு ௦1 80610 ௨08110 ஊர) :. அசெட்டோஅசெட்டிக்‌ 
எஸ்ட்டரின்‌ வேதி இயல்புகள்‌ நெடுநாட்களாக ஒரு இக்கட்டான 
நிலையை ஏற்படுத்தி வந்தது; ஏனெனில்‌, இவ்வேதியல்‌ வினைகளை 
இதன்‌ ஒரே வாய்பாடின்‌ துணைகொண்டு விளக்க முடிவதில்லை. 
பிறகுதான்‌, அசெட்டோ௮சைட்டிக்‌ எஸ்ட்ட ர்‌. இரண்டு 
அமைப்பில்‌ சமநிலைக்‌ கலவையாக (10ய்‌107நமார 012016) உள்ளது 
எனக்‌ கண்டு பிடிக்கப்பட்டது. 


ு 
| 
_-௦௦--00,0000௧, - பேவே0்‌.00௦0 வ்‌, 


ஆஆ வணக 


£ட்டோ அமைப்பு எனால்‌ அமைப்பு 


இவ்விரு அமைப்பு ஒவ்வொன்றும்‌, மற்றதாக எளிதில்‌ மாறக்‌ 
கூடியது. க8ட்டோ அமைப்புக்கும்‌, ஈனால்‌ அமைப்புக்கும்‌ இடையே 
உள்ள இவ்வகை இயங்கு சமநிலை, :2ட்டோ-ஈனால்‌ இயங்கு சமநிலை” 
எனக்‌ கூறப்படுகிறது. 


அசெட்டோ அசெட்டிக்‌ எஸ்ட்டரில்‌ இவ்விரு அமைப்புகளும்‌ 
உள்ளன என்பதை இவற்றின்‌ வினைகளால்‌ அறியலாம்‌. 


கீட்டோ அமைப்பை வலியுறுத்தும்‌ வினைகள்‌: (1) அசெட்டோ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌, ஹைட்ரோ சயனிக்‌ அமிலத்துடன்‌ (0௦ 
ரூவா 8௦10) கூட்டுச்‌ சேர்மத்தைக்‌ (8001110௦0ண 0௦10020010) 
கொடுக்கிறது; ஹைட்ராக்சில்‌ அமீனுடன்‌ (ூம்‌02ர1 8116) 
ஆக்சைம்‌ (௦:16) தருகிறது. ப 


(2) ஆக்சிஜன்‌ இறக்கத்தால்‌, €ட்டோனிக்‌ தொகுதி 
_.002, (00௦0:--ஆக மாறுகிறது. இது -ஹைட்ராக்சி 
பியூட்டிரிக்‌ அமிலத்தைக்‌ ((9-10ு:ம1௦:0 0௫11௦ 8௦14) கொடுக்கிறது. 


(3) &ட்டோன்‌ விளை நீராற்‌ பகுப்பால்‌ (16011௦ 1070101618) 
அசெட்டோ௮செட்டிக்‌ எஸ்ட்டர்‌ அசெட்டோனைத்‌ தருகிறது; 
இது, அசெட்டோ௮செட்டிக்‌ எஸ்டர்‌ மூலக்கூறில்‌ கீட்டோனிக்‌ 
தொகுதி --00--இருப்பதை உறுதிப்‌ படுத்துகிறது. 


ஈனால்‌ அமைப்‌ எ.ப வலியுறுத்தும்‌ வினைகள்‌: (1) அசெட்டோ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டரை அசெட்டைல்‌ குளோரைடுடன்‌ வினைப்‌ 


ஆல்டிஹைடுறு கட்டோறு அமிலங்கள்‌ 53 


படுத்தும்‌ பொழுது, அசெட்டைல்‌ சார்புப்‌ பொருள்‌ உண்டாகிறது. 
இது “௦11: தொகுதி இருப்பதை உறுதிப்‌ படுத்துகிறது. 


(2) அயகக்‌ குளோரைடுடன்‌ (1621௦ ௦011140106) இந்த 
எஸ்ட்டர்‌, அதிசிவப்பு நிறத்தைக்‌ கொடுக்கிறது; எனவே இது 
௨௦0-010 அமைப்பைக்‌ கொண்டிருக்கிறது எனக்‌ கருத 
லாம்‌... 


(5) இது, ஒரு மூலக்கூறு புரோமினுடன்‌ சேர்ந்து இரு 
புரோமைடை உண்டாக்குகிறது; இந்த வினை எஸ்ட்டர்‌ மூலக்‌ 
கூறில்‌, “அல்க்கன்‌ இணைப்பு” (௨14606 111826) இருப்பதைக்‌ 
காட்டுகிறது. 


கீட்டோ, ஈனால்‌ அமைப்புகளைப்‌ பிரித்தெடுத்தல்‌: தோர்‌ 
(11௦10) 1977ல்‌, க&ீட்டோ ஈனால்‌ அமைப்புகளுள்ள சேர்மங்களை 
இதனின்றும்‌ பிரித்தெடுப்பதில்‌ வெற்றியடைந்தார்‌. சாதாரண 
அசெட்டோ௮செட்டிக்‌ எஸ்ட்டரை--78"( க்குக்‌ குளிரச்‌ செய்து 
பின்‌ கரிமக்‌ கரைப்பான்களினால்‌ கரைத்தெடுப்பதால்‌ &ீட்டேோ 
அமைப்புள்ள தூயதான சேர்மம்‌ பெறப்பட்டது. சோடியோ 
அசெட்டோே அசெட்டிக்‌ எஸ்ட்டரை, உலர்ந்த ஹைட்ரஜன்‌ 
குளோரைடு வாயுவுடன்‌--78”0 வெப்பநிலையில்‌ வினைப்படுத்தி 
ஈனால்‌ அமைப்புள்ள சேர்மம்‌ பெறப்படுகிறது. இவ்விரு 
அமைப்புகளுக்கும்‌ உரித்தான இயல்புகளைக்‌ கொண்டிருப்பதை 
தோர்‌ கண்டறிந்தார்‌. 





கீட்டோ அமைப்பு ஈஞுல்‌ அமைப்பு 
1. நீண்ட, நிறமற்ற ஊசி 1. நிறமற்ற எண்ணெய்‌-- 
போன்ற அமைப்புள்ளவை: 78ல்‌ திரவதிலையில்‌ உள்ளது. 


உருகு நிலை 3970 
11. ஒளிவிலகல்‌ எண்‌ 11. ஒளிவிலகல்‌ எண்‌ 4:448 
1.42 


111. அயகசக்‌ குளோரை 11. அயகக்‌ குடளோரரை 
டுடன்‌ நிறவினையைக்‌ கொடுப்‌ | டுடன்‌ அதிசிவப்பு (066 160) 
ப.தில்லை; புரோமினுடன்‌ | நிறத்தைக்‌ கொடுக்கிறது; புரோ 
வினை படுவதில்லை. மினுடன்‌ சேர்த்து, இரு புரோ 

மைடைத்‌ தருகிறது. 





தகீ கரிம வேதியியல்‌ 


அசெட்டோஅசெட்டிக்‌ எஸ்ட்டரின்‌ தொகுப்பு முறைப்‌ 
பயன்கள்‌ (8311110110 1186: 017 806108௦௦11 68161): அசெட்டோ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ வினைமிக்க மெத்திலீன்‌ தொகுதியைப்‌ 
(6801146௫16 நாய) பெற்றிருக்கிறது. எலக்ட்ரான்‌ 
கவரும்‌ கார்பானில்‌ தொகுதியால்‌ உண்டாகும்‌ எலக்ட்ரான்‌ 
துரண்டல்‌ வினையால்‌ (10 0ப01746 61160) மெத்திலீன்‌ தொகுதியி 
லுள்ள ஹைட்ரஜன்‌ அணுக்கள்‌ இளக்கமான நிலையில்‌ உள்ளன 
(1௦05019161); எனவே இவ்வணுக்களை மற்றத்‌ தொகுதிகள்‌ 
அல்லது அணுக்களால்‌ இடம்பெயரச்‌ செய்யலாம்‌. 


ஆ 


சோடியம்‌ ஈதாக்சைடுடன்‌, அசெட்டோஅசெட்டிக்‌ எஸ்ட்‌ 
டரை வினைப்படுத்தினால்‌, மெத்திலீன்‌ ஹைட்ரஜன்‌ அணுக்களை, 
சோடியம்‌ அணுக்களால்‌ ஒவ்வொன்றாக இடம்‌ பெயர்க்கலாம்‌. 


[:(()148 
்‌..0.ப.000%0 பேடி. மி ௦ 


இச்சோடிய வழிப்பொருள்‌ பல்வேறு சேர்மங்களைத்‌ 
தொகுக்கப்‌ பயன்படுகிறது. 


1. பதிலியிட்ட அச்செட்டோஅசெட்டிக்‌ எஸ்ட்டரைத்‌ தொகுத்தல்‌ 


(௨) அல்க்கைல்‌ பதிலியிட்ட எஸ்ட்டர்கள்‌:- எஸ்ட்டரின்‌ 
சோடிய வழிப்பொருளை, அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ வினைப்‌ 
படுத்தினால்‌, அல்க்கைல்‌ தொகுதியால்‌ சோடியம்‌ வெளியேற்றப்‌ 
பட்டு ஒற்றை அல்க்கைல்‌ வழிப்பொருள்‌ (0000-8111 281106) 
உண்டாகிறது. 


பீ. பாடி ட்டிட்ட்ங்‌ மேட. ௦1 
ப 14181 


ஒற்றைஅல்க்கைல்‌ வழிப்பொருளை, இருஅல்க்கைல்‌ வழிப்‌ 
பொருளாகப்‌ பின்வருமாறு பெறலாம்‌, 


14௨014 
ம்‌, ம.பி... பே.0.0148௩:0௦01 
ஒற்றை அல்க்கைல்‌ 
அசெட்டோ அசெட்டிக்‌ 
எஸ்ட்டர்‌ 


ஆல்டிஹைடுறு &ட்டோறு அமிலங்கள்‌ த்த 


௩11 

௮ ப்‌ ட0.0ம௩௩. 000௦ம்‌ 
இரு அல்க்கைல்‌ அசெட்டோ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ 


(0) அசைல்‌ பதிலியிட்ட எஸ்ட்டர்கள்‌ (403/1 5009107160 
651618) :  எஸ்ட்டரின்‌ சோடிய வழிப்பொருளை, அசைல்‌ 
குளோரைடுடன்‌ வினைப்படுத்தினால்‌, அசைல்‌ வழிப்பொருள்கள்‌ 
உண்டாகின்‌ றன. 


டம்‌, “00: போவலேமட்ட்ட்மமடேய்‌ 
பே. (2 ௦0௦11 


௦ 


| 
15 


அசைல்‌ ௮செட்டோ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ 


2. கீட்டோன்கள்‌: அசெட்டோ௮செட்டிக்‌ எஸ்ட்டரை 
விளாவிய அமிலத்துடனோ அல்லது விளாவிய சாரக்கரைசலுடனோே 
(011016 8000008 818811) சேர்த்து நீராற்பகுத்தால்‌ ௮செட்டோன்‌ 
உண்டாகிறது. 


ட! 
150001, 1௦0 08% --2 0000 பேட 
ப! 0 1ப 


*002 4 ட டப 


இவ்வகை நீராற்பகுப்பு, உட்டோன்‌ விளை நீராற்‌ பகுப்பு 
எனப்படுகிறது. 


இதைப்‌ போலவே, ஒற்றை அல்லது இரு அல்க்கைல்‌ 
அசெட்டோ௮செட்டிக்‌ எஸ்ட்டர்களை உட்டோன்‌ விளை நீராற்‌ 
பகுப்புச்‌ செய்தால்‌, (11,000 0,8 அல்லது (11,00 ப: வகைக்‌ 
கீட்டோன்கள்‌ ண்ட்‌ எக்றனை 


பே. 60 000) 00108% ---? 00) 00000 * 02% 8% 00 


ப்‌ ௦ 14 
மீதைல்‌ அசெட்டடோ.. மீஷதல்‌ ஈதைல்‌ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ கீட்டோன்‌ 


த கரிம வேதியியல்‌ 


% 
॥ 
॥்‌ 


க 


6, 000(0/2,100108% --” 0) 00 08 (02, * 00 48% 00 
| ப1 ௦ 10 ன 
இருமிகைல்‌ அசெட்டோ... மீதைல்‌ ல6சாஃபுரொப்பைல்‌ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ கீட்டோன்‌ 
கீட்டோன்விளை நீராற்பகுப்பின்‌ விணைவழி முறையை 


அறுதியிட்டுக்‌ கூற இயலாவிடினும்‌ பின்வருமாறு நடைபெறும்‌ 


எனலாம்‌. 
ன்‌ ட (2 


பே 5 மிழ்‌ ட்‌ ர. 

த ப வை அண, ட்‌ (1 2 2 

எந கிக்க உ ன எழ ககட்ட 
0 ௦ 0 
போய, ட இர்டடபுர 


அணை |! 


| 
பப ௦ 


3. அமிலம்‌ விளை நீராற்பகுப்பு (00 119 81013/918) : 
அசெட்டோ௫அசெட்டிக்‌ எஸ்ட்டரை ஆல்கஹால்‌ சேர்த்த அடர்‌ 
காரத்துடன்‌ (81௦௦01101௦ ௦18511) கொதிக்கச்‌ செய்தால்‌ அசெட்டிக்‌ 
அமிலம்‌ உண்டாகிறது. இம்‌ முறையில்‌ அமிலம்‌ உண்டாவதால்‌ 
இது “அமிலம்‌ விள நீராற்‌ பகுப்பு (&௦1ம 1ர10]4/6) எனப்‌ 
பழிகிறது. 


* ர 
ர ப 
்‌ ॥ 


02: 001042 00108%--- பட 00044 பெ, 0000 4 உட 0 
௦1) 010 
அல்க்கைல்‌ பதிலியிட்ட அசெட்டோஅசெட்டிக்‌ எஸ்ட்டாகளை 
மேற்கூறிய “அமில நீராற்‌ பகுப்பு£ச்‌ செய்தால்‌ அல்க்கைல்‌ 
பதிலியிட்ட அசெட்டிக்‌ அமிலங்கள்‌ (411/1 8ய1951/11164்‌ தே1/5 8௦108) 
011, ௦ 8௩: பே 0௦௦0 உண்டாகின்்‌ றன, 


8 
ம 


01, 001000010௩ 00, 6000 4 பேட பே 0000 4 ர௩00 
010 ப௦1ப ப 
மீதைல்‌ அசெட்டோ... புரோப்பியாளிக்‌ அமிலம்‌ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ 
1, 00011), 0000 00௦௦௭ 4 ரா; 
டப 


இருமீதைல்‌ அசெட்டே ஐசோ பியூட்டிரிக்‌ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டா்‌ ப அமிலம்‌ 


- ஆல்டிஹைடுறு 8ட்டோறு அமிலங்கள்‌ 57 


4. இரட்டைக்கார்பாக்சிலிக்‌ அமிலங்கள்‌: சேடியோ ௮செட்‌ 
டோஅசெட்டிக்‌ எஸ்ட்டரை, ஹாலோஜென்‌ பதிலியிட்ட 
எஸ்ட்டருடன்‌ வினைப்படுத்தி, அமில விளை நீராற்பகுத்தால்‌ 
இரட்டைக்‌ கார்பாக்சிலிக்‌ அமிலத்தைப்‌ பெறலாம்‌. (எ-டு) 
ஈதைல்‌ குளோரோ அசெட்டேட்டிலிருந்து சக்சினிக்‌ அமிலத்தைப்‌ 
பெறலாம்‌. 


ஈதைல்‌ குளோரோப்‌ புரோப்பியனேட்டிலிருந்து குஞட்டாரிக்‌ 
அமிலத்தைப்‌ பெறலாம்‌. 


ு...00௦-0ு 3௩-00 ர _0ு.--0000_ 


1-0 ௦ம்‌ அமில (11-0௦ 
பப. டட்டநீராற்‌ பப்‌. பபப 
பகுப்பு குளூட்டாரிக்‌. அமிலம்‌ 


5. பல்விதக்‌ கண்ணி வளையச்‌ சேர்மங்களின்‌ தொகுப்பு 
(3101116818 ௦1 118௦030110 0000011085) : அசெட்டோ அசெட்டிக்‌ 
எஸ்ட்டர்‌, நைட்ரஜன்‌ கொண்ட சேர்மங்களுடன்‌ [எ-டு : 
அம்மோனியா, அமீன்‌, ஹைட்ரசீன்‌ ([082116), ஃபினைல்‌ 
ஹைட்ரசீன்‌ (0116101341 10418210௦)] சேர்ந்து பல்விதக்‌ கண்ணி 
வளையச்‌ சோர்மங்களை (110101003/0110 0011000108) கொடுக்கின் றது. 


எஸ்ட்டரையும்‌, ஃபினைல்‌ ஹைட்ரசீனயும்‌ குறுக்கம்‌ செய்து 
(0௦10288110) பெறப்பட்ட, ஃபீனைல்‌ ஹைட்ரசோனை சூடு 
படுத்தினால்‌ பைரசோல்‌ (03:82016) வழிப்பொருள்‌ உண்டாகிறது. 


பே - ப கரக ரெ 1 - ட்‌ தணக ஷி பி கை க பன பே 
ரமி | | ॥ இங 
௦ 1 6-௦ 120) பூ 0 5100) ப்‌ 00 
டீ கவட வகு ட்‌ 
ப்‌ ட ௦5 ப 061) | 
தததி ன ப்‌ 
ட] கே!5 கேரக 
ட ்‌ ம்‌ 
(0) பினால்‌ 3- மிதைல்‌ 
க ஹைட்ரசோன்‌ -1- பினைல்‌ லபாசோலோன்‌ 


(3-14ஸ்ரூ! ]- னர 


௫௨2௦௦௨] 


9-மீதைல்‌ -1-பீனைல்‌ பைரசோலோனை மீதைல்‌ அயோ 
டைடுடன்‌ காரக்கரைசலில்‌ கொதிக்கச்‌ செய்தால்‌, “ஆண்ட்டிப்‌ 
பைரின்‌” (கர்ப) (உடம்பின்‌ வெப்பநிலையைக்‌ குறைக்கும்‌ 
மருந்து) கிடைக்கிறது. 


58 கரிம வேதியியல்‌ 


பெர நு னை 0 ட த ப ட்ட. டத்‌ 
ந 60 -2. பேடு 0 
சீ. 1800 

்‌ 

பூ 


ஆன்ட்ட ஸ்ன்ன்‌ 
-[2,3 இருமிதைல்‌ 
|. அபில்‌ பைரசோ$லான்‌ 


பே 


8 


மேலும்‌ அசெட்டே அசெட்டிக்‌ எஸ்ட்டரிலிருந்து பிரிடின்‌ 
(09110116), பிரோல்‌ (0911016), ஃபியூரான்‌ (பாகு) வழிப்பொருள்‌ 
களைப்‌ பெறலாம்‌. 


அசெட்டோஅசெட்டிக்‌ வ அவவின்‌ ஃபியூரன்‌ வழிப்‌ 
பொருளைப்‌ பின்வருமாறு பெறலாம்‌. 


20--00--00116--000௦, 1, -- 1.” ந 
| ே,00.0.00,0, 


மேட... யப, 
இரு அசெட்டோ சக்சினிக்‌ 


எஸ்ட்டர்‌ 


இரு அசெட்டோ சக்சினிக்‌ எஸ்ட்டரை (01800(0 8000111௦ 
851610) விளாவிய கந்தக ௮மிலத்துடன்‌ சூடாக்கினால்‌, 2:5 இரு 
மீதைல்‌ ஃபியூரான்‌ -- 3:4 இருக்கார்பாக்சிலிக்‌ அமிலம்‌ (2:5-- 
பொளம்ரு1 மாற ச:சீ ம/௦க௦0110 80௦1ம்‌) உண்டாகிறது. 


௦ு்‌.௦ ப .-00௦0, 


ல்‌ ச 


ட 51] 
ரே 00.0, ௨ 





வே.ம 00. செ. ட 67 
| ॥ ஆ 
(அ 6)1। 1௦.00, 


லீவுலிக்‌ அமிலம்‌ (1,௨840110 8௦14) (3-8ட்டோ வேலெரிக்‌ அமிலம்‌ 
(3-அசெட்டைல்‌ புரோப்பியானிக்‌ அமிலம்‌): 


ஆல்முஹைடுறு க&ீட்டோறு அமிலங்கள்‌ 509 


இது ஒரு /-8&ட்டேோ அமிலம்‌. அசெட்டோ அசெட்டிக்‌ 
எஸ்ட்டரிலிருந்து இது பின்‌ வருமாறு பெறப்படுகிறது. 


,-0௦-03௨-000% 4000, 0௦௩௨ -, 


சோடியம்‌ அசெட்டோ ஈதைல்‌ குளோரோ 
அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌. அ௫செட்டேட்டு. 

(14... கீட்டோனிக்‌ 

- அ ப ப்பட்ட 

18801- பே. மர. நீராற்‌ பகுப்பு 


ப்‌,ட.மய்‌.. ப. 
லீவுலிக்‌ அமிலம்‌, 


8. ஹெக்சோஸ்‌ சருக்கரையை (16086 80281), குறிப்பாக 
லிவுலோசை (18௦4ப1088) அடர்‌ ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்‌ 
துடன்‌ சூடாக்கி லீவுலிக்‌ அமிலம்‌ தயாரிக்கப்படுகிறது. 


ச,௦ 0, 0௦, 01 0008-.10000-ய0௦ 


லீவுலிக்‌ அமிலம்‌ படிக வடிவத்‌ தஇடப்பொருள்‌. உருகு 
நிலை 34”. நீர்‌, ஈதைல்‌ ஆல்கஹால்‌, ஈதர்‌ ஆகியனவற்றில்‌ நன்கு 
சரையக்‌ கூடியது. இது &ட்டோனாசவும்‌ (ஆக்சைமைத்‌ தருகிறது), 
அமிலமாகவும்‌ (எஸ்ட்டரைத்‌ தருகிறது) செயல்படுகிறது. 
மாறாக, லீவுலிக்‌ அமிலத்தின்‌ பல வினைகள்‌ இது லாக்டால்‌ 
அமைப்பாக (1801011001) (ஹைட்ராக் லாக்டோன்‌) 
இருப்பதைக்‌ காட்டுகிறது. 








ப 
நே உ: 0 பெ. பே மே 
ஷூ 
ம்‌ 
நேட... ஜே “00. 


12. இரட்டை ஒலி.:.பீன்கள்‌ அல்லது 
இரட்டை ஆல்கீன்கள்‌. 
(விக ரா விஷ) 


இரு இரட்டைப்‌ பிணைப்புகள்‌ உள்ள ஹைட்ரோகார்பன்களை 
இரட்டை. ஒலிபீன்கள்‌ அல்லது இரட்டை ஆல்$€ன்கள்‌ என்று 
அழைக்கின்றோம்‌. அவ்வாறு இரு இரட்டைப்பிணைப்புகள்‌ உள்ள 
சேர்மங்களை மூன்று விதமாகப்‌ பிரிக்கலாம்‌. 


(1) தனித்தனியே இரட்டைப்‌ பிணைப்புகள்‌ உள்ள அடை 
படாத சேர்மங்கள்‌. 


(2) அடுத்தடுத்து இரட்டைப்‌ பிணைப்புகள்‌ உள்ள அடை 
படாத சேர்மங்கள்‌. 


(2) ஒன்றுவிட்டு ஓன்று இரட்டைப்‌ பிணைப்புகள்‌ உள்ள 
அடைபடாத சேர்மங்கள்‌, 


தனித்தனியே இரட்டைப்‌ பிணைப்புகள்‌ உள்ள 
அடைபடாத சேர்மங்கள்‌ 
(பாடீவ்மஎர6ம்‌ மோற௦யா(6 ஈர்‌/1) 1016ம்‌ ௦1௨ றம) 

இவ்வகையில்‌ சேரும்‌ சேர்மங்களில்‌ இரு இரட்டைப்பிணைப்பு 
களும்‌ இரண்டு அல்லது மூன்று கரியணுக்களால்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. சான்றாக 1:5 ஹெக்சாடையீனைக்‌ கூறலாம்‌ 
(1:5 16௨010) 

ப்‌, மறு 
1:5 ஹெக்சாடையீன்‌ 


அவை இரு இரட்டைப்பிணைப்புகளை உடைய ஹைட்ரோ 
கார்பன்கள்‌ காட்டும்‌ வினைகளைத்‌ தருகின்றன, எனவே அவை 
11, மட, 1181 முதலியவற்றைக்‌ கவர்கின்றன. 


இரட்டை ஓலிஃபின்கள்‌ அல்லது இரட்டை ஆல்‌€ன்கள்‌ 67 


1 
ர - றா ரு படர பட்‌ 
ு- பு _ பரு 
மட்‌ 
ம்‌, பேங்‌ 
பப்‌, பேறா ப்‌. பபப 
8 
பேப்‌ பப யப - மே... 
1, பேடட்பே பப. ஙு. - பு, 


அடுத்தடுத்து இரு இரட்டைப்‌ பிணைப்புகளுள்ள 
அடைபடாத சேர்மங்கள்‌ : 


((ீர5கர்மாக16ம்‌ ௦01ழ0யய 05 ஈர்பேவாமாய/212ம்‌ ம்0ல்‌1௨ ற்ற) 
இவ்வகையில்‌ சேரும்‌ சேர்மங்களில்‌ அடுத்தடுத்துள்ள கரியணுக்‌ 
கள்‌ இரு இரட்டைப்‌ பிணைப்புகளைக்‌ கொண்டிக்கும்‌. சான்று: 


த] கொ 17 
அல்லீன்‌ அல்லது புரோப்பாடையீன்‌ (411006 ௦7 11௦0801006) 


1,016 ப்‌, 
1,2-புயூட்டாடையீன்‌ 
(1,2-பரக0161௦) 


இவற்றுள்ள அல்லீனே முக்கியத்துவம்‌ வாய்ந்தது ஆகும்‌. 
இரு புரோமோ புரொபலீன்‌ மீது (1010101௦ ற1:௦03:1206) துத்தநாகம்‌ 
வினைபுரிய இதைப்‌ பெறலாம்‌. 


ச11 
ப, மேபோாரோ ட ம்மீழமை ெலிட்டுட 
இருபுரோமோ புரொ பிலீன்‌ அல்லீன்‌ 
(ம்ா௦ற௦ 0100310106) (1166) 


அண்மையில்‌ அசெட்டிலீனிலிருந்து அணு இடமாற்றத்தின்‌ 
மூலம்‌ அல்லீன்க௧கள்‌ உண்டாக்கப்படுகின்‌ றன. 

எடுத்துக்காட்டு: 
0௩.00 


அம ம ௭ போ, படட 
400 





௮ 
பே ப்‌ 00ப0ி- 


6... கரிம வேதியியல்‌ 


அல்லீன்‌ ஒரு வாயுப்பொருள்‌. கொ. தி.--320, புரோமினுடன்‌ 
இது வினைபட்டு 1;2,2:3 நாற்புரோமோ புரோப்பேன்‌ ( 1:2,2:3 . 
10௨ 01௦௦ நா௦ரவா6)க்‌ கொடுக்கின்றது. 


[3 
பி யப்‌, -.” பேர. நேடி நா 
1:2, 2:35 நாற்புரோமோ 
புரோப்பேன்‌ 


கந்தக அமிலத்துடன்‌ இது அசெட்டோனைத்‌ தருகின்‌ றது. 
1150, 


ப்‌, 011). பெய, 
அப்டேட்‌ 


ஈதரில்‌ கரைந்த சோடியத்துடன்‌ வினைபடும்‌ பொழுது 
புரோப்பைனுடைய சோடியவழிப்‌ அப௱ருளை (50010 ப0க1146 ௦1 
01010100)க்‌ கடட வ 

118 
பேட யய யே. 011 

பொதுவாக அடுத்தடுத்த இரட்டைப்பிணைப்பு அமைந்த 
சோர்மங்கள்‌ நிலையற்றனவாய்‌ உள்ளன. அவை இடமாற்றத்‌ 
(ஊக த௦௦10) திற்குட்பட்டு முப்பிணைப்புகளை (112 6௦0)க்‌ 
கொண்ட ஹணைட்ரோக்‌ கார்பன்களைக்‌ தருகின்றன. 


இவ்வாறு 7:2-பியூட்டாடையீன்‌ இருமீதைல்‌ அசெட்டிலீனாக 
(ணார! க௦௦்416) மாறுகின்றது அல்லது ஈதைல்‌ அசெட்டி 
லீனாக மாற்றம்‌ அடைகின்றது. 


ய. 02 சேர. 
பே, ப0- 0 பே இருமிதைல்‌ அசெட்டிலீன்‌ 


ரே த ல. 4 பேரி 
ஈதுல்‌ அசெட்டிலீன்‌ 


அல்லீன்‌ வகைப்பிணைப்பை நீட்டிய சேர்மம்‌ குமிலீன்‌ வகை 
(பேய 30௧): இதில்‌ எளிய வகைச்‌ சேர்மம்‌ பியூட்டா 
ட்ரையீன்‌ (1804:111016). இது, 1:84 இருபுரோமோ பியூட்‌--8--ஐன்‌ 
(1:41 8812-2 702) லிருந்து துத்தநாகம்‌ மூலமாக 
புரோமினை அகற்றுவதன்‌ மூலம்‌ பெறப்படு கின்றது. 


இரட்டை ஒலிஃபீன்கள்‌ அல்லது இரட்டை ஆல்‌8ன்கள்‌ ்‌ 68 


11 - 4 
பேட்ட ய ந மர 
7:4 இரு பரோமே. பியூட்டாட்ரையீன்‌ 
பியூட்‌--28--ஐன்‌ (மீய்கான6) 


ஒன்று விட்ட இரட்டைப்‌ பிணைப்புகளுள்ள 
அடைபடாத சேர்மங்கள்‌ 


(பீா521ய8160 ௦௦1000௦105 ஈரம்‌ ௦௦ர்ரத௨(2( 
௦ம்‌ 16 0ம்‌) 


ஒன்று விட்ட இரட்டைப்‌ பிணைப்புகளுள்ள ஒலிபீன்களே 
மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை ஆகும்‌. அவை இரு இரட்‌ 
டைப்‌ பிணைப்புகளை ஒன்று விட்டு ஒன்றாகப்‌ பெற்றுள்ளன. 


1: -பயட்டாடையின்‌ இவ்வகையைச்‌ சேர்ந்ததாகும்‌. 


11, பேபர்‌, 
(1:3--மபர்க0161௦) 


8-மீதைல்‌--1 : 3--புயூட்டாடையீன்‌ அல்லது ஐசோப்ரீன்‌ 
(1401-1 : 3 யார்க்கு) ௦ (1801216] 


2:2 -புயூட்டாடையீன்‌ ; 


1: 3 --பியூட்டாடையீனை அசெட்டி லீனிலிருந்து கீழ்க்கண்ட 
வாறு தயாரிக்கலாம்‌. 


நீர்த்த 11,650, 11௨௦1 


2பே- யு ன வை தி, பப 
11850, 
ஆக்சிஜனிறக்கம்‌ 21150. 
பம்‌ பவப்டிா பப்டு டடம பே,ய்ய.ப்‌.0ப்‌.- 
ஆல்டால்‌ ௮௮2110) 


5 011, று 
1 : 3 பியூட்டாடையீன்‌. 


மற்றொரு மூறையில்‌ 1:39 புயூட்டாடையீனை புயூட்டேன்‌ 
புயூட்டீன்‌ அகியவற்றிலிருந்து வினை உஊக்‌இயின்‌ முன்னிலையில்‌ 
ஹைட்ரஜனை வெளியேற்றுவதன்‌ மூலம்‌ பெறலாம்‌. 


64 கரிம வேதியியல்‌ 


ஐசோப்ரீன்‌ (15001610) : 


இதை ரப்பரை (௩0௦) உலர்‌ வடித்துப்‌ பகுத்தல்‌, (பரு 
0491111811௦॥) மூலம்‌ தயாரிக்கலாம்‌. 


இது ஒரு நீர்மம்‌, கொ, நிலை: 5470 


(1) 1:3-புயூட்டாடையீனின்‌ வினைகள்‌ 
(1௦௯0/௦06 ௦1 1: 3ம்க0/06) 2 


எல்லா. இரட்டை ஓலிஃபீன்களும்‌ இரட்டைப்‌ பிணைப்பு 
கட்குரிய வினைகளைத்‌ தருகின்றன வென்றாலும்‌, ! : 3 பியூட்டாடை 
யீன்‌ (ஒன்றுவிட்ட இரட்டைப்‌ பிணைப்பைக்‌ கொண்டது) மாறு 
பட்ட முறையில்‌ வினை புரிகின்றது. புரோமின்‌ நீரை (18:010110- 
வள) 7:84 புயட்டாடையீனுடன்‌ சேர்க்கும்‌ பொழுது 1,க ஆகிய 
கரியணுக்களோடு புரோமின்‌ சேர்ந்து 1 ;4 கூட்டுச்‌ சோர்மத்தைத்‌ 
தருவதோடன்றி, முன்பிருந்த இரு இரட்டைப்‌ பிணைப்புகளும்‌ 
நீங்கி வேறொரு புதிய இடத்தில்‌ அதாவது 2, 4 ஆகிய கரியணுக் 
களுக்கிடையில்‌ ஒரு புது இரட்டைப்‌ பிணணப்பு ஏற்படுகின்றது. 


7 2. 2 4 
பே,- பேயே பே, ம, 
ட பேரப்‌ பப்‌ (பமா 


1]: 4 கூட்டுச்‌ சோர்மம்‌ 
]: 4 இரு புரோமோ புயூட்டீன்‌-2 


இவ்விதமான சேர்க்கையை 1 : 4 சேர்க்கை என்பர்‌ (1:4 80041- 
11௦0). அவ்வழியே கிடைக்கும்‌ சேர்மத்தை 1 :4 கூட்டுச்‌ சேர்மம்‌ 
என்பர்‌ (] :4 ௨0011100 0௦01100010). 


(2) 1 3-புயூட்டாடையீனின்‌ பலபடியாகும்‌ வினை 
(ஷ்ரச/5க(101 ௦1 1 : 3-டீயர்க௦1௦௧6) ? 


ஒன்று விட்டு விட்ட இரட்டைப்‌ பீணைப்புகளுள்ள சேர்மங்கள்‌ 
பலபடியாகும்‌ வினையைப்‌ பெற்றுள்ளன. இவ்வாறு 1: 8 பியூட்‌ 
டாடையீனும்‌ மற்ற 1:8 பியூட்டாடையீன்‌ மூலக்கூறுகளோடு 
சேர்ந்து பலபடி (00]401)ஐத்‌ தருகின்றது. அப்பலபடியானது 
அதக மூலக்கூறு எடையைக்‌ கொண்டிருக்கும்‌. பியூட்டாடை 
யினின்‌ பலபடியானது இயற்கையில்‌ கிடைக்கும்‌ ரப்பரை 
ஓத்துள்ளது. 1:3 பியூட்டாடையீனின்‌ பலபடியாகும்‌ வினைவழி 
முறையானது 1 :4 சேர்க்கையினை ஒத்துள்ளது. 


இரட்டை ஒலிஃபீன்கள்‌ அல்லது இரட்டை. ஆல்்‌ன்கள்‌ 65 


ட்டி 2) 
ரூட்டு. 


ட்‌ (2) 
ரர, 


(4) ) 
பே றர. ரு ராறு, 


முடிவில்‌ பெரியதொரு மூலக்கூறு நீளவடிவில்‌ (1௦12 ௦1241 
1710160016) கிடைக்கின்றது. இம்முறையானது ரப்பரைச்‌ செயற்கை 
முறையில்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகின்றது. 


(5) உடனிசைவும்‌ 1 : 3 பியூட்டாடையீனும்‌ : 
(1506018106 ஊம்‌ 1:3 ந$பகம106) 


பெளதிக அளவெடுப்புகள்‌, பியூட்டாடையீனுடைய இரட்‌ 
டைப்‌ பிணைப்புகளும்‌ ஒற்றைப்‌ பிணைப்புகளும்‌ உண்மையான 
ஒற்றை இரட்டைப்‌ பிணைப்புகளல்ல என்பதைக்‌ காட்டுகின்றன. 
ஏனெனில்‌ 17:3 பியூட்டாடையீனிலுள்ள ஒற்றைப்‌ பிணைப்பின்‌ 
.நீளம்‌ மற்ற சேர்மங்களிலுள்ள ஒற்றைப்‌ பிணைப்பின்‌ நீளத்தை 
விடக்‌ குறைந்தும்‌, இரட்டைப்‌ பிணைப்பின்‌ நீளமானது மற்ற 
சேர்மங்களிலுள்ள இரட்டைப்‌ பிணைப்பின்‌ நீளத்தைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாகவும்‌ உள்ளன. எனவே 7:38 பியூட்டாடையீனில்‌ 
உடனிசைவு உள்ளது என்று கண்டறியப்பட்டது. அவ்வுடனிசைவு 
உருவங்கள்‌ (1508501121106 81ப0ம88) கழே தரப்பட்டுள்ளன: 


1 8 3 4. (0) ) 
பே -ர-ருட பேரு. ரு 
| 2 2 ர 


1 ப [1 


(5) (டு 
புரு 
7 2 2 4 


[1] 
க. வே. 5 


66 கரிம வேதியியல்‌ 


11-லும்‌ 111-லும்‌ எலக்ட்ரான்கள்‌ மாற்றியமைக்கப்பட்‌ 
டுள்ளன. அவ்வுருவ அமைப்புகள்‌ 1 :4 சேர்க்கைக்கு வழிவகுக்‌ 
கின்றன என்பது கண்கூடாகத்‌ தெரிகின்றது. 


(4) டியல்ஸ்‌ ஆல்டர்‌ வினை (01519 - க1ர22 - 7201௦0) 


1: 9 பியூட்டாடையீனும்‌ அதேமாதிரி உருவ அமைப்புகள்‌ 
கொண்ட டையீன்களும்‌, அடைபடாத  ஆல்டிஹைடுகள்‌, 
கட்டோன்கள்‌, எஸ்ட்டர்கள்‌, குயினோன்கள்‌ (0ம100165), நீரிலிகள்‌ 
(வஊடும்‌1ம28) ஆகியவற்றுடன்‌ சேர்ந்து குறுக்கும்‌ வினை (௦௦0021- 
581101) 108011018)களைத்‌ தருன்றன. அச்சேர்மங்களை டையின்‌ 
கவர்‌ பொருள்‌ (1918001188) என்றும்‌ அம்முடிவுப்‌ பொருள்களை 
ஒட்டு (௨001௦1) என்றும்‌ கூறுவர்‌. ஆட்டோ டியல்ஸ்‌ (01௦ 01818) 
என்பவரும்‌ குர்ட்‌ ஆல்டர்‌ (மோ &10/81) என்பவரும்‌ சேர்த்து 
1928-ல்‌ இவ்வினையைக்‌ கண்டதற்கு நோபெல்‌ பரிசைப்‌ 
பெற்றனர்‌. எனவே இவ்வினையை அவர்கள்‌ பெயரிட்டே அமைக்‌ 
கின்றனர்‌. 


ண ஷூ 
யே ௦ ப்‌ ௦5 
| ஆ. 1 0 வவ] | 20 
பே ௦ யே ௫-௦ / 
1; 3 பியூட்டாடையீன்‌  மலீமிக்‌ நீரிலி நால்‌ ஹைட்ரோ 
(லடயீன்‌) (ஸடயீன்‌ கவர்‌ பெர்ருள்‌) ப்தாலிக்‌ நீரிலி 
ஷஹி ய) (இட்டு) (&க்பெள்‌) 
44 . 51 
டட 
| * ம பே பெ 
யு (812171 
ன்‌ 5 ்‌ த நால்‌ ஹைட்ரோ 
வன்‌ கறு பென்சால்‌ டுஹைடூ 
(மூட டையின்‌ கவர்‌ பொருள்‌ எண்‌ ட2&1210௦௦) 


டியல்ஸ்‌ ஆல்டர்‌ வினையைப்‌ பயன்படுத்தி கேட்ஸ்‌ (084௦) 
என்பவர்‌ மார்‌ஃபைனைத்‌ (0112) தொகுப்பு முறையில்‌ 


- இரட்டை ஓலிஃபீன்கள்‌ அல்லது இரட்டை ஆல்கீன்கள்‌ 67 


உண்டாக்கினார்‌. அதேபோல்‌ வுட்வார்டு (17/00 ஈலாம்‌) கார்ட்டி 
சோனைகத்‌ தயாரித்தார்‌. 


மேலும்‌ இதே வினை ஸ்டைரீனைத்‌ (617:20௦) தயாரிக்கவும்‌ 
பயன்‌ படுகின்‌ றது. ்‌ 


ஒன்று விட்ட இரட்டைப்‌ பிணைப்புகளக்‌ கொண்ட 
சேர்மங்களின்‌ வினை 


ஒன்று விட்ட இரட்டைப்‌ பிணைப்புள்ள ஹைட்ரோ கார்பன்‌ 
சளுடன்‌ ஹாலோஜென்கள்‌, ஹைட்ரஜன்‌ ஹாலைடுகள்‌ முதலிய 
வற்றைச்‌ சோகம்‌ பொழுது 1:4 கூட்டுச்‌ சேர்மங்கள்‌ இடைக்‌ 
கின்றன. பியூட்டிலீனை ஹைட்ரஜன்‌ ஏற்றத்திற்கு உட்படுத்தும்‌ 
பொழுது அது ஹைட்ரஜன்‌ ஏற்றம்‌ அடைவதில்லை. ஆனால்‌ 
பியூட்டா டையீனை ஹைட்ரஜனேற்றத்திற்கு உட்படுத்தும்‌ 
பொழுது அது 2-பியூட்டினைத்‌ தருகின்றது. . 


1] 
பூ - ரர ரு... ரொட்ரொா டர ரோ 
[வினை களக்கியின்‌ 
முன்னிலையில்‌ மட்டும்‌] 


| 211 
ப, போப ம்‌ -- மொெடஙு று. 
4-பியூட்டீன்‌ 
(2-8) 


மேற்கூறியது போலவே 1:3 பியூட்டாடையீன்‌ இ&ழ்க்காணும்‌ 
வினைகளைத்‌ தருகின்றது. இவ்வினைகளின்‌ வழியே 1:4 கூட்டுச்‌ 
சேர்மங்கள்‌ கடைக்கின்‌ றன. 


சேர. ரு- ரூடி நார ரு- ரு ணொகா 


பேப்‌. ப்‌ முடற... நட யும்‌ டா... 
| ப்‌கா 
நபில்‌ 


ஆனால்‌ மேற்கண்டவினைகளில்‌ 1:2 கூட்டுச்‌ சேோர்மங்களும்‌ 
கிடைக்கின்றன. மியூக்கோனிக்‌ அமிலத்‌ (1400011௦ 5010) துடன்‌ 
புரோமினையும்‌ ஹைட்ரஜனையும்‌ சேர்க்கும்‌ பொழுது கீழ்க்கண்ட 
வினைகளைத்‌ தருகின்றது. 


68 கரிம வேதியியல்‌ 


11௦௦00... படப்‌ 
1 174 கூட்டுச்‌ சேர்மம்‌ 
11, 


1௦௦0. பபப பேப்‌ 
| மியூக்கோனிக்‌ அமிலம்‌ 
ம, 


1௦௦0-1. பப. பே... யப 
| 


1974 ட 7:4 கூட்டுச்‌ சேர்மம்‌ 


- 
110௦00... ப்‌.ப௦ப்‌ 
இட மா 7:2 கூட்டுச்‌ சேர்மம்‌ 


இவ்வாறு 7:3 பியூட்டாடையீனின்‌ 1:4 கூட்டுச்சேர்மம்‌ தரும்‌ 

வினையை விளக்க தீல்‌ (111618) என்பவர்‌ ஒரு கொள்கையை 
வெளியிட்டார்‌. அதற்கு குறைப்பிணைப்புக்‌ கொள்கை (146013 
௦1 நகாரம்‌ ருவிறா௫) எனப்பெயர்‌. அவரது கொள்கைப்படி 
அடைபடாத கரியணுக்கள்‌ (இரட்டைப்‌ பிணைப்புகளால்‌ 
இணைக்கப்பட்டவை) தம்முடைய எல்லா வினைமை நாட்டத்‌ 
தையும்‌ (ரெரோம்வ] ஊர்மி) உபயோகிப்பதில்லை. எனவே அவை 
மிஞ்சிய வினைமை நாட்டத்தைக்‌ (2181 8௫) கொண்டிருக்கும்‌. 
அதையே குறைப்பிணைப்பு இயல்பு (8கா1(181 481603) என்கிறோம்‌. 
சான்றாக 1:38 பியூட்டாடையீனில்‌ 7,2,3,4 ஆகிய எல்லா 
கரியணுக்களும்‌ அடைபடாதவையே. தீலின்‌ கொள்கைப்படி 
குறைப்பிணைப்பு இயல்பை அவை பெற்றிருக்க வேண்டும்‌. 

1) க 2 ம 

(ட வ 


அடுத்தடுத்துள்ள கரியணுக்களின்‌ குறைப்பிணைப்பு இயல்‌ 
பானது ஒன்றையொன்று சமன்‌ செய்து கொள்ளும்‌. எனவே 
7:38 பியூட்டாடையீனில்‌ 2,3 ஆகிய கரியணுக்களின்‌ குறைப்‌ 
பிணைப்பு இயல்பானது ஒன்றையொன்று சமன்‌ செய்து கொள்ளும்‌ 
மாதலால்‌, 1,484 ஆகிய கரியணுக்களே மிகவும்‌ அடைபடா தவையாய்‌ 
இருக்கும்‌. 


எனவே 17:4 ஆகிய இடங்களில்‌ புரோமின்‌ சேர்க்கை 
நடைபெறுகின்றது. 


இரட்டை ஒலிஃபீன்கள்‌ அல்லது இரட்டை ஆல்கசன்கள்‌ 69 


ஆனால்‌ தீலின்‌ கொள்கைப்படி. 1:4 சேர்க்கையை நன்கு 
விளக்க முடிகின்றது. ஆனால்‌ ஏன்‌ 1:4 சேர்க்கையுடன்‌ 1:2 
சேர்க்கையும்‌ நடைபெறுகின்றது என்பதை விளக்க முடியாது. 
7:2 சேர்க்கையை விளக்க முடியாமையே இீலின்‌ கொள்கையின்‌ 
குறைபாடு ஆகும்‌. 


தனித்தனியே உள்ள இரட்டைப்‌ பிணைப்புகளுள்ள அடை 
படாத சேர்மங்களுக்கு (பா$581பல(60்‌ 0௦00106 ர்‌ 501க760 
0௦0016 %௦ஈ௦5) புரோமின்‌ சேர்க்கும்‌ போதுள்ள வினைவழி 
முறையைப்‌ போலவே அடுத்தடுத்துள்ள இரட்டைப்‌ பிணைப்பு 
களுள்ள சேர்மங்களுக்கும்‌ புரோமின்‌ சேர்க்கும்‌ பே£தும்‌ ஏற்படும்‌ 
வினைவழியைக்‌ கூறலாம்‌. 


அவ்வினைவழிப்படி புரோமினை 7:3 பியூட்டாடையீனுக்குச்‌ 
சேர்க்கும்‌ பொழுது முதலில்‌ புரோமின்‌ எதிர்‌ அயனி சேர்கின்றது. 
அவ்வாறு சேர்வதால்‌ மூன்று அல்லது ஐந்து அணுக்களைக்‌ 
கொண்ட வளைய ஓனியம்‌ எதிர்‌ அயனி கிடைக்கின்றது. 


௫ 
8 4 பெ மே ம்‌- ஜே 


“ட 


ப 3 பர 
னை நகு - பெ பெ 
ர ரெ 0௮ பெ உ. 283 
ல்‌ 8 இ 
்‌ முக்கண்ணி னியம்‌ | ( ஐங்கண்ணி எனியம்‌ 
ப எதிர்‌ அயனி] ச எதிர அயனி] 
உ (3 14ஊாம் சம 0ம்மா௩ (5 142264 ஊயமா 
கேர்‌] ௦௮1100) 
வே மெ ம்‌ ஜே பிட - 0௪ 0- 6. 
ச 3 8 வு 
|: 2 கூட்டூச்சசர்மம்‌ (:4 கூட்டுச்சேர்மம்‌ 


மூன்று அணுக்களைக்‌ கொண்ட வளைய ஓனிய எதிர்‌ அயனி 
புரோமின்‌ நேரயனியுடன்‌ சேர்ந்து 7:28 கூட்டுச்‌ சேர்மத்தையும்‌ 
ஐந்து அணுக்களைக்‌ கொண்ட வளைய ஓனிய எதிர்‌ அயனி 
புரோமின்‌ நேரயனியுடன்‌ சேர்ந்து 7:4 கூட்டுச்‌ சேர்மத்தையும்‌ 
தருகின்றன. ஆனால்‌ மேற்கண்ட வளைய ஓனியச்‌ சேர்மங்கள்‌ 
எளிதில்‌ உண்டாகா., 


70 ்‌. கரிம வேதியியல்‌ 


எனவே வினைவழியைக்‌ கீழ்க்கண்டவாறு எழுதலாம்‌. முதலில்‌ 
புரோமின்‌ எதிர்‌ அயனி பியூட்டாடையீனுடன்‌ சேர்கின்றது. 


பு?) 


ன து ௫ 
ஆ இர றி ம்‌ 0௮ மேட 


இவ்வாறு ஏற்படும்‌ எதிர்‌ அயனியில்‌ நேர்‌ மின்னூட்டம்‌ 
(116 2௦) இரண்டாம்‌ கரியணுவின்மீது மட்டும்‌ தங்காது. 
ஏனெனில்‌ அருகிலுள்ள இரட்டைப்‌ பிணைப்பிலிருந்து [[-எலெக்ட்‌ 
ரான்‌ ஜோடியானது (]7-61601101 ௦811) இரண்டாம்‌ கரியணுவிற்கு 
வர வாய்ப்பு உள்ளது. 


டு ௩ ஐ 
ந டிப பே மய வ 


்‌ எனவே அடுத்த படியாக புரோமின்‌ நேர்‌ அயனி இரண்டாம்‌ 
கரியணுவையோ 4-ஆம்‌ கரியணுவையோ தாக்கலாம்‌. 


ச்‌ ம்ப கோ நேட 
ழு ஷு 1:4 கூட்டுச்சேர்மம்‌ 
விட டத்‌ எ _ 
4 ஜட பேட்ட மெ ஜீ 
2 கூட்டுச்சேர்மம்‌ 


ஆனால்‌ 1:4 கூட்டுச்‌ சேர்மமும்‌ 7:2 கூட்டுச்‌ சேரிமமும்‌ 

உண்டாகும்‌ விகிதமானது இவ்வினை நிகழும்‌ போதுள்ள 

நிலைகளைப்‌ பொறுத்தது ஆகும்‌. மேலும்‌ உண்டாகும்‌ சேர்மத்தின்‌ 
நிலைப்பையும்‌ (680113) பொறுத்ததாகும்‌. 


1:4 சேர்க்கையானது மாறுபக்க சோர்க்கையாகும்‌ (7819 
800141௦000. குளோரினை 7:39 பியூட்டாடையீனுடன்‌ சேர்க்கும்‌ 
பொழுது 1:4 மாறுபக்க இரு குளோரோ 2-பியூட்டீன்‌ கிடைக்கும்‌ 
(1:45 4/011௦1௦ 2-$ பரல்‌. 


1] 001 
பெ, மேரே. மூ க்‌ ௦ வன ௦ 


ன்‌ 1 
யே பு 
:4 மாறுபக்க இருகுளோரோ 
2- பியூட்மன்‌ 


இரட்டை ஒலிஃபீன்கள்‌ அல்லது இரட்டை ஆல்சன்கள்‌ 73 


எனவேவ இம்முடிவானது 7:3 பியூட்டாடையீனுக்கு 
குளோரினைச்‌ சேர்க்கும்‌ வினையானது ஓரே படியில்‌ நிகழும்‌ வினை 
(0176 816) 000658) அன்று. எனவே அவ்வினை இடை நிலைப்பொருள்‌ 
[1[ 17௧0811101 51816 111) வழியாக நடக்காது. 


மே ரெ 
அத டடம பெங்‌ 
ரெ ) ர்‌ 
௩ ] ஆ 
ன) 4. 
பயி 


3 


மேலும்‌ 7:4 மாறுபக்க சேர்மமானது ஐந்து அணுக்களைக்‌ 
கொண்ட குளோரோனியம்‌ எதிர்‌ அயனி 1*/ மூலமாக ஏற்பட௱து, 


௦ 
0. பக 
ம ௭௩ மெ 
ர 


எனவே மாறுபக்க சேர்மமானது */ அல்லது 141 ஆகிய இடை 
நிலைப்‌ பொருள்களின்‌ வழியாகத்தான்‌ ஏற்பட வேண்டும்‌. 


61 8௫ 
பே.- ப பேரு நே 62 - பே -பே- 0௯ நே 
ஷு. எச டண்‌. 
0 ப 


நடக நமி] 


சாதாரண வெப்ப நிலைகளில்‌ குளோரினை 1:53 பியூட்டா 
டையீனுடன்‌ சேர்க்கும்‌ பொழுது 7:38 கூட்டுச்‌ சேர்மம்‌ கிடைக்‌ 
கின்றது. வினைநிகழும்‌ வெப்பநிலையை அதிகப்படுத்தும்‌ பொழுது 
7:4 கூட்டுச்‌ சோர்மத்தின்‌ அளவு அதிகமாகின்றது. ஏனெனில்‌ 7:4 
கூட்டுச்‌ சோ்மத்தை ஏற்படுத்தத்‌ தேவையான இடைநிலைப்‌ 
பொருளை உண்டாக்குவதற்கான கிளாரர்வு ஆற்றல்‌ (8011481101 
6:2௫) அதிகமாகும்‌. அதை வெப்பம்‌ தருகின்றது. மேலும்‌ 1/4 
கூட்டுச்‌ சோ்மத்தைக்‌ காட்டிலும்‌ 1:28 கூட்டுச்‌ சேர்மம்‌ குறைந்த 
நிலைப்பைப்‌ பெற்றுள்ளது. ட 5. 


13 அலிபாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ 
(அபிர்றப்கரர்ட வரிறர்பா ௦௦ல்‌ 


தயோ ஆல்க்கஹால்கள்‌ (011ம௦ 21௦௦1௦0]9) 
அல்லது 
மெர்காப்ட்டன்கள்‌ (ராஹ) : 

- (கந்தகம்‌ சேர்ந்த சாராயம்‌) 


துயோஆல்க்கஹால்கள்‌ என்பன, ஆல்க்கஹால்களில்‌ ஆக்கிஐ 
னுக்குப்‌ பதிலாகக்‌ கந்தகம்‌ இடம்‌ பெற்றுள்ள சேர்மங்கள்‌. இவை 
5. 5114 என்னும்‌ பொது வாய்பாடு கொண்டவை, தயோ ஆல்க்க 
ஹால்கள்‌ எளிதில்‌ பாதரச உப்புகளைக்‌ (மரபோர 8௨16) கொடுப்ப 
தால்‌, மொ்காப்ட்டன்கள்‌ (1100801805) என்றும்‌ இவை அழைக்கப்‌ 
படுகின்றன. [லத்தீன்‌ : 1001001105 ஈன௦ம௫ு! மெர்க்குரி, ௦821806 
- பற்றிக்‌ கொள்தல்‌] 


பே மீத்தேன்‌ தயோல்‌ ப 17121112116 1101௦] 
அல்லது 0 
மீத்தேன்‌ மொ்காப்ட்டன்‌ 11161113/] 2108181 
வேய _ சத்தேன்‌ தயோல்‌ 611184116 (11௦1 
அல்லது ௦ 
ஈத்தைல்‌ மொ்காப்ட்டன்‌ 211131 60௨1௨ 
(1, ச்‌.ங்ள 2-மீத்தைல்‌ 2-11611337] 
புரோப்பேன்‌ 1101084116 1144௦1 
குயோல்‌ ௦01 
அல்லது ப 
ஐசோபியூட்டைல்‌ 1801011371] 


மொர்காப்ட்டன்‌ 1710108018 


அலிபாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ 72 


தயாரிக்கும்‌ பொது முறைகள்‌ : 


7, அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ பொட்டாசியம்‌ ஹைட்ரஜன்‌ 
சல்‌ஃபைடை (0018881/யார [ரூ4்‌௦த0ர வழ்றார்‌ம6) சூடுபடுத்தும்‌ 
பொழுது தயோ ஆல்க்கஹால்கள்‌ உண்டாகின்‌ றன. 


௩௫% 4 ௩.50 5 4 18% 
பெ - % 84 -_,யாுப -- 50] 
ஈத்தைல்‌ குளோரைடு ஈத்தேன்‌ தயோல்‌ 


(ஈத்தைல்‌ மொ்காப்ட்டன்‌) 


2. ஆல்க்கஹாலை பாஸ்பரஸ்‌ ஐஞ்சல்‌ஃபைடுடன்‌ (1105011010 
[061118 51111106) வினைப்படுத்தும்‌ பொழுது தயோ ஆல்க்கஹால்கள்‌ 
உண்டாகின்றன. ்‌ 


௪௩.௦0 5 தரு 50. 


சம்மர்‌ கய்கபி 0, 
ஈத்தைல்‌ 
ஆல்க்கஹ்ரால்‌ 


9. ஆல்கீகஹால்‌ அவியும்‌ (81௦௦௦1 ௭௧௦௦௨) ஹைட்ரஜன்‌ 
சல்‌ஃபைடும்‌ (1)5/40201 8ய]1ற16ு) கலந்த கலவையைத்‌ தோரியா 
வினை களக்கிமேல்‌ (11018 ௦௧4௨81) 4000 வெப்பநிலையில்‌ 
செலுத்தும்‌ போழ்து தயோஆல்க்கஹ்ரல்கள்‌ உண்டாகின்‌ றன. 

110, 
௩௦4 --15-.. பி 110. 


பொது இயல்புகள்‌ (060௦௨1 றா௦ற611168) : தயோஆல்க்க 
ஹால்கள்‌ (வாயு நிலையில்‌ உள்ள மீத்தேன்‌ தயோலைத்‌ தவிர) 
எளிதில்‌ ஆவியாக்‌ கூடிய நீர்மங்கள்‌. 


பேப்‌ கொ: நி 6” 
ப ப5ப கொ.நி3 


அருவருக்கத்தக்க நாற்றம்‌ உடையன. இவைகள்‌ நீரில்‌ கரை 
யாதன; ஆனால்‌ ஈதரிலும்‌ ஆல்க்கஹாலிலும்‌ கரையக்‌ கூடியன: 
துயோ ஆல்க்கஹால்கள்‌, ஆல்க்கஹால்களைவிட அதிக அமிலத்‌ 
தன்மை உடையன. 


தயோஆல்க்கஹால்களின்‌ வினைகள்‌ (1568011075 ௦7 17ம௦ 
81௦௦1௦18) : பல வினைகளில்‌ தயோஆல்க்கஹால்கள்‌, .ஐல்க்கஹால்‌ 


74 ப கரிம வேதியியல்‌ 


களை ஓத்திருக்கன்றன. ஆனால்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றியின்‌ (0010158112 
௨௨௱௱1) முன்னிலையில்‌ இவ்விரண்டு ஆல்க்‌-ஹால்களும்‌ வினையில்‌ 
வேறுபடுகின்‌ றன. 


7, சோடியத்துடன்‌ தயோஆல்க்கஹால்‌ வினைபடுதல்‌ 
(1₹6801101 ௦1 111௦ 81001018 கர்ம 8004ம0) : தயே௱ஆல்க்காஹல்கள்‌ 
கார உலோகங்களுடன்‌ (811811 ௦1௨15) வினைபுரிந்து ஹைட்ரஜனை 
வெளியேற்றி மெர்க்காப்டைடுகளை உண்டாக்குகின்‌ றன, 


பய 21௨6-211௨ * 
சோடியம்‌ மொர்க்‌ காப்டைடு 
(50௦010 1010801106) 
2. உலோக ஆக்சைடுகளுடன்‌ வினை படுதல்‌ : தயோ ஆல்க்க 
ஹால்கள்‌ உலோக ஆக்சைடுகளுடன்‌ வினைபுரிந்து மெர்க்காப்டைடு 
களைக்‌ கொடுக்கின்‌ றன. 


2811-120௦ ௫.12 1.௦ 


இரசக இரசக 
ஆக்சைடு மெர்க்காப்டைடு 
-. (ராமர _ (ர௩னா௦ய110 
௦7106) 117610801102) 


ஒரு கன உலோக உப்பின்‌ கரைசலுடன்‌ வினைபடும்‌ பொழுது, 
தயோல்கள்‌, . அவ்வுலோகங்களின்‌ : மெர்க்காப்டைடுகளைக்‌ கொடுக்‌ 
இன்றன. ஈய அசெட்டேட்டுடன்‌ தயோல்கள்‌, ஈய மெர்க்‌ 
காப்டைடுகளைக்‌ கொடுக்கின்‌ றன. 


2510 -- (பேடி, மு. (5, %-- 2010 000 
3. உப்புகள்‌ உண்டாதல்‌: தயோ ஆல்க்கஹால்கள்‌ சோடியம்‌ 


ஹைட்ராக்சைடுடன்‌ வினைபட்டு உ௨ப்புகளைக்‌ கொடுக்கின்றன. 


௩511 -- 14011-- ந] ந0 

சோடியம்‌ மொர்க்காப்டைடு * 

4. கரிம அமிலங்களுடன்‌ வினைபடுதல்‌ (12௨௦11௦% எர 

௦2௨010 80106): தயோஆல்க்கஹால்கள்‌ கரிம அமிலங்களுடன்‌ 
வினைபட்டு தயோ௭எஸ்ட்டர்களைக்‌ கொடுக்கின்‌ றன. 


வெயமம்‌ 


௦ 
ட இளா கா எற ர்‌ நா ருள்‌ 


துயோல்களை 11,5 இன்‌ சார்புப்‌ பொருள்கள்‌ என்று கருதலாம்‌. 
இதனால்‌ இவை வலிவுகுறைந்த அமிலங்களாகச்‌ செயல்படுகின்‌ றன, 


அலிபாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ 7ம்‌ 


எனவே இவை காரங்களுடனும்‌ உலோக உ௨ப்புகளுடனும்‌ 
வினைபடுகன்றன. அனால்‌ ஆல்கஹால்கள்‌ 1],0 இன்‌ சார்புப்‌ 
பொருள்கள்‌. எனவே இவை நடுநிலைப்‌ பொருள்களாக இயங்கு 
கின்றன. 


5. ஆல்டிஹைடு, கீட்டோன்களுடன்‌ வினை (1%௦8௦1101 111 
80613770௦6 8ம்‌ 0௦௦௦6): தயோஆல்கஹால்கள்‌, ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலத்தின்‌ முன்னிலையில்‌ ஆல்டிஹைடு, &ட்டோன்‌ 
களுடன்‌ இணைந்து முறையே:மெர்க்காப்ட்யால்களையும்‌ (0010801818). 
மொர்க்காப்டால்களையும்‌ (௦1௦௧010௦15) கொடுக்கின்‌ றன. 


ஈத்தேன்‌ தயோல்‌, அசெட்டால்டிஹைடுடன்‌ வினைபடும்‌ 
பொழுது இரு ஈத்தைல்‌ மீதைல்‌ மெர்க்காப்ட்யாலைக்‌ (01611141 
10௦1 மாளவ!) கொடுக்கிறது; அசெட்டோனுடன்‌ இரு 
ஈத்தைல்‌ இருமீதைல்‌ மெர்க்காப்ட்டாலைக்‌ கொடுக்கிறது. 
ஆல்டிஹைடிலிருந்து பெறப்படுவனவற்றிற்கு மெர்க்காப்ட்டியால்‌ 
(கி) என்றும்‌ சட்டோன்களினின்றும்‌ பெறப்படுவன 
வற்றிற்கு மெர்க்காப்ட்டால்‌ (0௫௦10801௦1) என்றும்‌ பெயர்கள்‌ 
ஏற்பட்டிருக்கன்றன. இவை அசெட்யால்கள்‌- (8&061818), கட்டி 
யால்கள்‌ (1௦118) ஆகியவற்றை ஒத்த கந்தக வழிப்மிபாருள்கள்‌. 


பூய 42௦ ஙய_- பெரு, 1௦ 


(ர)௦௦20ங௩ள9.-, ரூ, ௦06௦, ௩௦ 


6. ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌: தயோஆல்கஹால்கள்‌ எளிதில்‌ ஆக்சிஜன்‌ 
ஏற்றம்‌ பெறுகின்றன. ஆக்சிஜன்‌ ஏற்றத்தில்‌ கிடைக்கும்‌ 
விளைபொருள்கள்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றியின்‌ தன்மையைப்‌ பொறுத்தன. 
காற்று, ஹைட்ரஜன்‌ பெராக்சைடு (114/01௦2011 ௦10106), செப்பகக்‌ 
குளோரைடு (010110 ௦114௦11062) அல்லது சோடியம்‌ ஹைப்போக்‌ 
குளோரைட்டு (500108 13௦௦110116) முதலியனவற்றால்‌ தயோ 
ஆல்க்கஹால்கள்‌ “மட்டான ஆக்சிஐஎன்‌ ஏற்றம்‌” (ஊர]14 ௦%710௧11௦1) 
உற்று “இரு அல்க்கைல்‌ இருசல்‌ஃபைடு”களைக்‌ (018111 1180101168) 
கொடுக்கின்‌ றன. 


281-10௦, ௩5-5௩. 30 


76 கரிம வேதியியல்‌ 


நைட்ரிக்‌ அமிலம்‌ போன்ற இீவிர ஆக்சிஜன்‌ ஏற்றிகள்‌ 
(71201016 0%1015102 ௨2௦108) தயோஆல்கஹால்களை சல்‌ஃபோனிக்‌ 
அமிலங்களாக மாற்றுகின்றன. 


0 
17710, 1 

ண அரு: ட இவனுறு 
1 
௦ 


சல்‌ஃபோனிக்‌ அமிலம்‌ 
(50101௦011௦ 8௦14) 
மெர்க்காப்ட்டானின்‌ பயன்கள்‌ : 
1. வாயுக்கள்‌ செலுத்தப்படும்‌ குழாய்களின்‌ க9வுத்‌ துளைகள்‌ 
இருப்பதைக்‌ கண்டுபிடிப்பதற்கு இவை பயன்படுகின்‌ றன, 
இவற்றின்‌ அடர்வான மணம்‌ இவற்றை இனம்‌ கண்டு 
பிடிக்கப்‌ பயன்படுகின்‌ றது. 
2. சல்‌ஃபோனால்‌ போன்ற மனோவ௫ய மருந்துகள்‌ செய்யப்‌ 
பயன்படுகின்‌ றன. 
சல்‌ஃபோனால்‌ ($ய101௦181) (7),-0-(80,0:, : 
இது பின்‌ வருமாறு தயாரிக்கப்படுகிறது : 


ஈத்தேன்‌ தயோல்‌ (0,151) அசெட்டோனுடன்‌ இணைந்து, 
அசெட்டோன்‌ மெர்க்காப்டால்‌ (8௦௦௦1௦ 1771080101) உண்டா 
கிறது. இவ்வசெட்டோன்‌ மெர்க்காப்டால்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ 
உற்று சல்‌ஃபோனாலைக்‌ ($ய1/0110181) கொடுக்க றது. 


ணை ம" 
பதே ரே! ழே] 
எ ட பு வட்‌ அ 
00௦ * | ஒர்கிய க தி ண்டு * ப௦ 
ஷூ வேக 0 50115 
அசெட்டோன்‌ ஈததைல்‌ மெர்க்காப்டன்‌ அெட்டோன்‌ மெர்க்காப்டால்‌. 
0 ஒரி ரே 
இ னல்‌ அபி ட சதய 
ே 
ச ஆ 4௩௦ ர்‌ ௫ 
ரொ ஒரே ரிக ௭ பெ 50,6015 


[5யிறர்மாக!] சல்‌ஃபோனால்‌ 


சல்‌ஃபோனால்‌ நிறமற்ற படிகவடிவமுள்ள சேர்மம்‌. உருகு 
நிலை 126”. சூடான நீரில்‌ இது கரையக்‌ கூடியது. மருத்துவத்தில்‌ 
இது தாக்கத்தைத்‌ தூண்டும்‌ மருந்தாகப்‌ பயன்படுகிறது. 


அலிபாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ ப 77 
தயோ ஈதர்கள்‌ (1ம்‌௦ 641௦5) 
அல்லது 
அல்க்கைல்‌ சல்‌ஃபைடுகள்‌ (௨111 ஊயிறாம்ம்‌) 


தயாரிக்கும்‌ பொது முறைகள்‌ (260181 10௦11008௦4 2081811011) : 


17. பொட்டாசியம்‌ சல்‌ஃபைடுடன்‌ (0018581மாு 810106) 
அல்க்கைல்‌ ஹாலைடையோ அல்லது பொட்டாசியம்‌ அல்க்கைல்‌ 
சல்‌ஃபோனேட்டையோ சூடுபடுத்தும்‌ பொழுது தயோ ஈதர்கள்‌ 
தஇிடைக்கின்‌ றன. 


21௩% _- 5-5” ௩5 -- 2௩% 
அல்க்கைல்‌ பொட்டாசியம்‌ 


ஹாலைடு சல்ஃ்பைடு 
2௩௦.50,:0% -- ௩5-௩5 -- 2ட5௦, 


2. ஈதரை பாஸ்பரஸ்‌ ஐஞ்சல்்‌லஃபைடுடன்‌ (1108010010 05 
ற௦01890]10110௦) சூடுபடுத்தும்‌ பொழுது தயோ ஈதர்‌ கிடைக்கிறது. 


58௦-189, 585-100, 


59. அல்க்கைல்‌ ஹாலைடை சோடியம்‌ மெர்க்காப்டைடுடன்‌ 
சூடுபடுத்தினால்‌ *தயோ ஈதர்கள்‌” உண்டாகின்றன. 


1526 4 ௩5144 ௮ 8-5: -- [18ஆ 
அல்க்கைல்‌ சோடியம்‌ 
ஹாலைடு மெர்க்காப்டைடு 


4, அலுமினா (கயாார்ரலிவும்‌, துத்தநாக சல்‌ஃபைடும்‌ கலந்த 
கலவையின்‌ மீது 800” வெப்பநிலையில்‌ தயோ அஆல்க்கஹாலை 
செலுத்தும்‌ பொழுது, தயோ ஈதர்‌ கிடைக்கின்‌ றது. 


நோ கு ப நகு 


5. பெராக்சைடுகளின்‌ முன்னிலையில்‌ (61010686) ஒலிஃபீனு 
டன்‌ (0110) தயோஆல்க்கஹால்‌ இணைந்து தயோஈதர்‌ கிடைக்‌ 
இன்றது. பெராக்சைடு இல்லாத நிலையில்‌ மேற்கூறிய வினை நிகழ்‌ 
வதில்லை. அநேகமாக இவ்வினை இயங்கு உறுப்பு வினை முறையில்‌ 
(1166 180108] ௦௦௨041) நடைபெறுகிறது. 


78 [ கரிம£வேதியியல்‌ 


வுட்‌ அவத கில எம்‌ போ 6 


பே ௩ தே ப்‌ 
ம 332 வ கு 


ப, 504 
9௬ 
(வே 0 பேட: ந்த 


கந்தகம்‌, அல்லது கந்தக அமிலம்‌ உடன்‌ இருக்க இந்தச்‌ 
சேோர்க்கைவினை மார்க்‌ கெளனிக்‌ காஃப்‌ விதியின்படி நடைபெறு 
கிறது; எனினும்‌ சாதாரணமாக இந்தவினை மார்க்கெளனிக்காஃப்‌ 
விதிக்கு முரண்பட்ட நிலையிலேயே நடைபெறுகிறது. சாதாரண 
மாகத்‌ தயோஃபீனால்களில்‌ சிறிதளவு பெராக்சைடு இருப்பதே 
இதற்குக்‌ காரணம்‌. 


தயோஈதர்களின்‌ பொது இயல்புகள்‌ ன: தயோ தர்கள்‌ 
அருவருக்கத்தக்க நாற்றமுடைய எண்ணெய்கள்‌; நீரில்‌ கரை 
யாதன. ஆனால்‌ கரிமக்‌ கரைப்பான்களில்‌ (0௦01281110 $014/61115) 
கரையக்‌ கூடியன. 


நயோஈதர் களின்‌ வினை கள்‌ : தயோஈதார்கள்‌ வேதியல்‌ வினையில்‌ 
ஈதரை ஒத்திருக்கின்றன. ஈதரைப்‌ போல, தயோ தர்கள்‌ 
அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ வினைபட்டு சல்‌ஃபோனியம்‌ உப்புகளைக்‌ 
(8012101101 58115) கொடுக்கின்‌ றன. 


(எடுத்துக்காட்டு) 


ம 
(23 - வே (மிழி ॥- 
மும்மீதைல்‌ 
சல்‌ ஃபோனியம்‌ 
அயோடைடு 
(11/21/1011 லற 11௦01 
100106) 
தயோஈதர்கள்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ பெற்று (01081௦) 
சல்‌ஃபாக்சைடுகளையும்‌ (8ப101014065) சல்‌ஃபோன்களையும்‌ ($ய/- 
011௦65) கொடுக்கின்‌ றன. 


[0] [௦] ௦ 
(சே 15) 5-௩ கே 5) 5-0 2 டல்‌ 5), 6 ன 


ஈதைல்‌ தயோ ஈதைல்‌ .... ஈதல்‌ சல்‌ஃபோன்‌ 
ஈதர்‌ ௫ல்‌ஃபாக்சைடூ (ர! 5/2) 


அலிபாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ 79 


மஸ்ட்டார்டு வாயு (கிராம்‌ 286) 
(00, பே)6, 

2 : 2'-இருகுளோரோ இருஈதைல்சல்‌ஃபைடு 

(2: 2:-10010101௦ 0121] ல] 106) 


தயாரிக்கும்‌ முறை: 

(1) கந்தக ஓருக்குளோரைடு :($ய/றயுயா 11௦1001101106) 
எதிலீனுடன்‌ (6111312116) வினைபட்டு மஸ்ட்டார்டு வாயுவைக்‌ 
கொடுக்கின்றது. 

டட சு இயற 
பிப்‌ 50 - பெய்‌. பயேங்‌ 
பபப, பப்ப ம்‌, பெய ய்ய ருரு 
2 வ்‌, -.. பய்‌.) 5-6 

(2) எதிலீன்களோரோ ஹைட்ரினை (௦(101606 01௦1௦ 
பு) சோடியம்‌ சல்‌ஃபைடுடன்‌ சூடுபடுத்தினால்‌ கிடைக்கும்‌ 
விள பொருளை ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்துடன்‌ வினைப்‌ 
படுத்தும்‌ பொழுது மஸ்ட்டார்டு வாயு சுத்தமான நிலையில்‌ 
யாள 8181௦) கிடைக்கிறது. 

2 ப்ப, 0-௮௨5 52 1-௦, -)5 


(1௦பப, ய )5 பா பரு ரய்‌ே5271௦0 
மஸ்ட்டார்டு வாயு 
(பகர்காம்‌ 288) 

இயல்புகள்‌: மஸ்ட்டார்டு வாயு ஒரு எண்ணெய்‌ போன்ற 
நீர்மம்‌. கொதி நிலை 215-217. நீரில்‌ அனேகமாகக்‌ கரையாதது; 
பல கரிமக்கரைப்பான்களில்‌ (தகர்‌ 8014218) கரையும்‌. 
இது ஒரு நச்சுப்‌ பொருளாகும்‌. 

தயோசயனிக்‌ அமிலம்‌, ஐசோ தயோசயனிக்‌ அமிலம்‌: 
இவற்றின்‌ வழிப்பொருள்கள்‌ 
(114௦ 0ு/லாம்‌௦ வர்மர்‌, 50111௦ 0௫௨ார்‌௦ ௨௦10 
8ம்‌ ரவா சோக) 


தயோசயனிக்‌ அமிலம்‌ (7111௦ 0/8வர்‌௦ 8010) : பொட்டாசியம்‌ 
குயோசயனேட்டு (1௦18881பு 11/௦0காக76), பொட்டாசியம்‌ 


80 - கரிம வேதியியல்‌ 


ஹைட்ரஜன்‌ சல்‌ஃபேட்டு ஆகியவற்றின்‌ கலவையைச்‌ சூடு 
படுத்தும்‌ பொழுது தயோசயனிக்‌ கற்கக்‌ உண்டாகிறது. 


5001-1050, 180111 60, 
குயோசயனிக்‌ 
அமிலம்‌ 


குயோசயனிக்‌ அமிலம்‌ தண்ணீர்‌, எத்தனால்‌ (180௦1) ஈதா்‌ 
(1121) முதலியவற்றில்‌ எல்லா விகிதத்திலும்‌ கரையும்‌. இதன்‌ 
விளாவிய நீர்க்கரைசல்கள்‌ (111016 8016018 5901011௦08) நிலை 
யானவை. ஆனால்‌ அடர்கரைசல்கள்‌ சிதைவுற்று கார்பனில்‌ சல்‌ஃ 
பைடையும்‌, அம்மோனியாவையும்‌ (கோ௦ரர1 5011௭6 ௨௭0 
8101110118) கொடுக்கின்‌ றன. 


1511-10 - 005-010, 
கார்பனில்‌ 
சல்‌ ஃபைடு 


அல்க்கைல்‌ தயோசய?னட்டுகள்‌ (.&1103] 1111௦0380௧௦8) 80142 


பொட்டாசியம்‌ தயோ சயனேட்டை (௦01895101௩ 144௦0380௮6) 
அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ (&11ர1021106) சூடுபடுத்தும்‌ பொழுது 
அல்க்மைல்‌ தயோ சயனேட்டுகள்‌ உண்டாகின்றன. 


85011 -- ந -ஈ.5ுு - பூ 
அல்க்கைல்‌ 
தயோசயனேட்டு 


இயல்புகள்‌ : அல்க்கைல்‌ தயோசயனேட்டுகள்‌ உறுதிப்‌ 
பாடுள்ள, எளிதில்‌ ஆவியாகக்கூடிய ($18016 401விர16 ௦118) 
எண்ணெய்‌. அடர்‌ நைட்ரிக்‌ அமிலத்தால்‌ இது ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ 
உற்று சல்‌ஃபோனிக்‌ அமிலமாகின்‌ றன ($ய101)011௦ 801089. துத்த 
நாகம்‌-கந்தக அமிலத்தால்‌ ஆக்சிஜன்‌ இறக்கமுற்று தயோ ஆல்க்க 
ஹால்களாக ஆகின்றன. இவ்விரு வினைகளும்‌, அல்க்கைல்‌ 
தொகுதியானது (811031 1801081) அல்க்கைல்‌ தயோ சயனேட்டுகளில்‌ 
(வ1651 11௦0௧02166) கந்தகத்துடன்‌ நேரடி கடம்‌ கொண்டது 
என்பதைக்‌ காண்பிக்கின்‌ றன. ப 


11710, 21/11,80, 
%. 80௦௪ ---- 0 - ட குறு 





அலிபாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ ன சோர 81 


குளோரின்‌ கரைசலால்‌ (014௦110௦ ௨1௦0) அல்க்கைல்‌ தயோசய 
னேட்டுகள்‌ சல்‌ஃபோனில்‌ குளோரைடாக (6ய]ற110004] 0101142) 
மாற்றப்படுகின்‌ றன.. 


௦ 
8. 8071-1 0, ஆ. இடு 1. அனுர 


780” வெப்பநிலைக்குச்‌ சூடுபடுத்தும்‌ பொழுது அல்க்கைல்‌ 
குயோசயனேட்டுகள்‌, அல்க்கைல்‌ ஐசோ தயோசயனேட்டுகளாக : 
(௨1141 1501111௦௨1) இடம்‌ மாறுகின்றன (1681811268), 


1809 
0114 ம. 8. 1409 


அல்கைல்‌ சல்‌.ஃபாகசைடுகள்‌ (8111 :301010%10408). %,5-0. 


விளாவிய நைட்ரிக்‌ அமிலம்‌ (01071௦ ர(ா1௦ 8014) அல்லது 
ஹைட்ரஜன்‌ பெராக்சைடு போன்றவற்றால்‌ அல்க்கைல்‌ சல்‌ஃபை 
“டுகள்‌ (841 ஸப்ற1ம்‌ம28) ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ உற்று *அல்க்கைல்‌ 
சல்‌ஃபாக்சைடுகளைக்‌” கொடுக்கின்‌ றன. 

௩ல்‌ 4 [01-௩0 

இயல்புகள்‌ : சல்‌ஃபாக்சைடுகள்‌ நிறமற்ற, நிலையற்ற திடப்‌ 
பொருள்‌. நீர்‌, எத்தனால்‌ (61118001), ஈதர்‌ (610010) முதலியவற்றில்‌ 
கரையக்கூடியவை. இவை மிகக்‌ குறைந்த காரத்தன்மை 
யுடையன (120017 086100. (இரவை ஹை்ட்ரோக்‌ குளோரிக்‌ 
அமிலத்துடன்‌ சேர்ந்து உப்புகளைக்‌ கொடுக்கின்‌ றன.) 

சல்‌ஃபாக்சைடுகள்‌, “துத்தநாகம்‌ - அசெட்டிக்‌ அமிலத்‌“தால்‌ 
ஆக்கிஜன்‌ இறக்கமுற்று சல்‌ஃபைடுகளாகின்‌ றன. 

211/1 ௦ப்‌ 
ல 4 இடப்‌. அணக வது ௩5 -- 11,0 


அல்க்கைல்‌ சல்‌.போன்கள்‌ (௨14] 98010110௦8) 


அல்க்கைல்‌ சல்‌ஃபைடுகள்‌, அடர்நைட்ரிக்‌ அமிலம்‌ அல்லது 
க. வே. 6 


82 கரிம வேதியியல்‌ 


மிகுந்த அளவு ஹைட்ரஜன்‌ பெராக்சைடு முதலியவற்றால்‌ 
ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ பெற்று, அல்க்கைல்‌ சல்‌ஃ போனாக மாறுகின்றன. 


௩ம்‌ -20]1- ௩௧0, 
அல்க்கைல்‌ அல்க்கைல்‌ 
சல்லஃ்பையடு சல்்‌ஃபோன்‌ 


இயல்புகள்‌ : அல்க்கைல்‌ சல்‌ஃபோன்கள்‌ நிறமற்றவை; 
மணமற்றவை; உறுதுப்பாடுடையலை; நீரில்‌ சுரையக்‌ கூடியன. 
இவைகள்‌ ஆக்சிஜன்‌ இறக்கத்திற்கு உட்படாதன (108151௨1 10 
6001100); ஆனால்‌ சில சல்‌ஃபோன்கள்‌ லிதியம்‌ அலுமினியம்‌ 
ஹைட்ரைடால்‌ (மப வ/படுர்ரர்பாரு ரர:07/00) ஆக்சிஜன்‌ இறக்க 
முற்று சல்‌ஃபைடுகளாக மாறுகின்றன, பல சல்‌ஃபோன்கள்‌, 
பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ (0018981015 [மும்ம 200? 
வெப்பநிலையில்‌ இளகி (118101) சல்‌ஃ பினிக்‌ அமிலங்களாக (8ய]றரம்1௦ 
2010) மாறுகின்றன. 


எடுத்துக்‌ காட்டு: 
(1), 50)-%010 00 வேக டா 


இவ்வினை, அலிஃபாட்டிக்‌ சல்‌ஃபினிக்‌ அமிலம்‌ உண்டாக்கப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


தயோ ஆல்டிஹைடுகளும்‌, தயோகீட்டோன்களும்‌ 
(11/4௦ விஸ்‌0ர825 வாம்‌ (14௦1010105) 


ஆல்டிஹைடுி அல்லது &ட்டோன்கள்‌ ஹைட்ரோக்குளோரிக்‌। 
அமிலத்தின்‌ முன்னிலையில்‌ ஹைட்ரஜன்‌ சல்‌ஃபைடுடன்‌ (11340201 
511106) வினைபட்டு தயோ ஆல்டிஹைடு அல்லது தயோ 
கஉட்டோனைக்‌ கொடுக்கின்றன. 


ப] 
௩0 ம -. பட 4 [௩1] 
ப பலபடியாதல்‌ 
(00137 ௩௦156) 
11௩ ௪ 14 ம) 11] 
| | ௩18], 


தயோ ஆல்டிஹைடுசளும்‌ €ட்டோன்களும்‌ முப்படியாகும்‌ 
பாபா) தன்மையன. சில சமயங்களில்‌ ஒருபடியைத்‌ (௩௦௩௦௦) 
தனியாகப்‌ பிரித்தெடுப்பது (150121100) இயலாது. 


அலிபாட்டிக்‌ கந்தகச்‌ சேர்மங்கள்‌ 82 


தயோ அமிலங்கள்‌ (711௦ 80188) : பாஸ்பரஸ்‌ ஐஞ்சல்‌ஃபைடை 
(01௦8010105 நற்கு 8146) கார்பாக்சிவிக்‌ அமிலத்துடன்‌ (08- 
௦௦30110 8014) வினைப்படுத்தி தயோ ௮மிலங்களைத்‌ தயாரிக்கலாம்‌. 


5௦௦௦ 4 28, 5௩௦௦81 -- 010, 


இயல்புகள்‌: தயோ அமிலங்கள்‌ அருவருப்புள்ள நாற்ற 
மூடையவை; காற்றில்‌ மெதுவாகச்‌ சிதைவுறும்‌ தன்மையன. பல 
கரிமக்‌ கரைப்பான்களில்‌ கரைவன. 


குயோ அமிலங்களும்‌ அதன்‌ உப்புகளும்‌ பல வினைகளில்‌ 
மெர்க்காப்டோ தொகுதியைக்‌ (1016108010 ௦010) கொண்டிருப்பன 
போலச்‌ செயல்படுகின்றன. ஆனால்‌ சில வினைகளில்‌ ஹைட்ராக்‌ 
சைல்‌ தொகுதியை (பம்‌௦01 தா௦பற). கொண்டிருப்பது போலச்‌ 
செயல்படுகின்றன. இவ்வினையை, அமிலத்தின்‌ இயங்கு சமநிலை 
யாலும்‌ (1801௦ ரா), உப்புகளின்‌ உடனிசைவாலும்‌ தெளிவு 
படுத்தலாம்‌. 


ர 0 0-1 
தயோ அமிலம்‌ :..- ன்‌ ௮ ஐ. ர்‌ 
(௫௦ ௨௦19) பளு ப இ 
5-- பு ஓ 
௮ 0. 
உப்புகள்‌ ச டம்‌ 
(5வ%5) ்‌ ர ர ௫ 


14. அலி..பாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 
(அபிர்ற்வர்ர்க 111 போறே) 


அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ 
(அ1ர1 சோலம்ம்‌) 


இவை நைட்ரைல்கள்‌ (111168) அல்லது கார்போ 
நைட்ரைல்கள்‌ (லேோ௦1/1/168) என்றும்‌ அழைக்கப்‌ படுகின்றன. 


இவற்றின்‌ பொதுவாய்பாடு மே 11, ௮ &8--0௨:14. இவை 
அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ என்றும்‌ அல்லது இவற்றிலிருந்து நீராற்‌ 
பகுப்பால்‌ உண்டாகும்‌ அமிலத்தின்‌ பெயரில்‌ உள்ள *க்‌' விகுதியை 
ஓ” என மாற்றி அத்தோடு நைட்ரைல்‌ என்ற சொல்லையும்‌ 
சேர்த்துப்‌ பெயரிடப்படுகின்‌ றன. 


(எ-டு) 
1011- ஹைட்ரஜன்‌ சயனைடு அல்லது ஃபார்மோ நைட்ரைல்‌. 
(101௦111016) 
மே, ௫. மீதைல்‌ சயனைடு அல்லது அசெட்டோ நைட்ரைல்‌. 
ப _ (&௦94௦ ாப111]6) 
(௩, ங்‌: ரு-ஐசோ புரோபைல்‌ சயனைடு அல்லது 
ஐசோ பியூட்டிரோ நைட்ரைல்‌ 
ப (150 - 61107௦ 111116) 
தயாரிக்கும்‌ பொது முறைகள்‌ 
1, அமில அமைடுகளை ஃபாஸ்வர ஐயாக்சைடு கொண்டு நீர்‌ 


நீக்கம்‌ செய்தல்‌ : 


1௦, 
க நிக்றிறம்‌. கடு. இட்டு 


ல்‌ 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 85 


௦பாஸ்பர ஜஐங்குளோரைடு, தயோனைல்‌ குளோரைடு, 
சல்‌ஃபாமிக்‌ அமிலம்‌ ௫010118010 8014) ஆ௫யெவற்றில்‌ ஏதாவ 
- கொன்றுடன்‌ அமைடுகளைச்‌ சூடு படுத்தியும்‌ சயனைடுகள்‌ 


குயாரிக்கலாம்‌. 
₹--001117, -- 5௦0. நடரா. 110 10150, 
தொழில்‌ முறையில்‌ கார்பாக்லிக்‌ அமிலம்‌ - அம்மோனியாக்‌ 
கலவையை 500” க்குச்‌ சூடுபடுத்தப்பட்ட அலுமினா (கமா) 
மீது செலுத்தித்‌ தயாரிக்கப்படுகிறது. 
௩௦்௦ப்‌ 11. 001, 


470, கர்‌,௦, 
௩௦௦௦௧௭, ந௦ ௩௦௦1, -.” ௩03 


2. . ஆல்டாக்சைம்‌ (க10௦11௦) களை ஃபாஸ்பர ஐயாக்சைடு 
அல்லது அசெட்டிக்‌ நீரிலியுடன்‌ நீர்‌ நீக்கல்‌ மூலம்‌ இதைப்‌ 
பெறலாம்‌. 


(௪,௦௦௦ 
உணு படட. நர 
_.ப௦ ப 


3. அல்க்கைல்‌ அயோடைடை நீர்த்த ஆல்கஹால்‌ கரைசலில்‌ 
பொட்டாசியம்‌ சயனைடுடன்‌ சூடுபடுத்தியும்‌ தயாரிக்கலாம்‌. 
சிறிதளவு ஐசோ சயனைடும்‌ (180 0௨1146) உடன்‌ உண்டாகிறது. 

உ 4 இர. உ வு 

இம்முறை அல்க்கைல்‌ உறுப்பு ஓரிணைய அல்லது ஈரிணைய 
அல்க்கைல்‌ உறுப்பாக இருப்பின்‌ மட்டும்‌ நல்ல பலனளிக்கும்‌. 
மூவிணைய அல்க்கைல்‌ அயோடைடுகள்‌ பட ஒலிஃபின்க௧களை 
(மெொப5)க்‌ கொடுக்கின்‌ றன. 


4, இரிக்னார்டு வினைப்பொருளும்‌, சயனோஜன்‌ குளோரைடும்‌ 
. வினைபுரிந்து அல்க்கைல்‌ சயனைடு உண்டாகிறது. 


81நத01 - பெ ௩01 - நத, 


இது மூவிணைய அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ தயாரிக்கச்‌ சிறந்த 
முறையாகும்‌. 

பொது இயல்புகள்‌ : அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ நிலைத்த நடுநிலைப்‌ 
பொருள்களாகும்‌, சிறிதளவு விரும்பத்தகுந்த வாசனை 


86 கரிம வேதியியல்‌ 


கொண்டவை. ஹைட்ரஜன்‌ சயனைடைப்‌ போல்‌ நச்சுத்‌ தன்மை 
கொண்டவை யல்ல. குறைந்த எண்ணிக்கை கரியணுக்களால்‌ 
ஆன சயனைடுகள்‌ நீர்மப்பொருள்கள்‌: இவை நீரில்‌ கரையும்‌: 
மூலக்கூறு எடை அரிக்க கரைதிறன்‌ குறைகுறது. எல்லாம்‌ 
கரிமக்‌ கரைப்பான்களில்‌ கரையும்‌. 


வினைகள்‌: 7. அமிலமேோஈ ' அல்லது காரமோ அல்க்கைல்‌ 
சயனைடுகளை அவற்றிற்‌ கூரிய அமிலங்களாகப்‌ பகுக்கின்‌ றன: 
அமைடு இடைப்பொருளாக உண்டாகிறது. 


௦பு 
பு,0 
௩-கு-.. [௨௨௦ 6 00வ0) 
றது 
இ ப்பு 
ப ௦ 
௩௦0௦0 --- ௨0001 4 பிப 


ஆல்கஹாலில்‌ கரைத்த ஓர்‌ அல்க்கைல்‌ சயனைடை அடர்‌ 
கந்தக அல்லது ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்தோடு சூடு 
படுத்தினால்‌ எஸ்ட்டர்‌ உண்டாஇறது. 
௩011-4 கபட 80001 மி, 


2. உலர்ந்த அம்மோனியாவுடன்‌ அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ 
சேர்ந்து அமிடின்களைக்‌. (ஊா/01165) கொடுக்கின்றன. 


அய 


% 5 0 அ 4001 அவவ வவிதுு ௦ 
812 


3. அமில நீரிலியுடன்‌ சூடு படுத்தினால்‌ மூவிணைய அமில 
அமைடுகள்‌ (161ப8௨037 ௨010 ௨10௦5) உண்டாகின்‌ றன. 


8014 ௩00)0- ௫௦09௮ 
4. சோடியம்‌ -- அல்கஹால்‌ செகண்டு ஹைட்ரஜன்‌ 
ஏற்றினால்‌ ஒரிணைய அமீன்கள்‌ --- உண்டாகின்றன. 


14 வ1101 
(014 -- 4 []] -ட உப 1 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரளன்‌ சேர்மங்கள்‌ 87 


த இரிக்னார்டு வினைப்பொருளுடன்‌ மீதைல்‌ சயகளைடு தவிர 
மற்ற அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ செயல்பட்டு க&ீட்டோன்கள்‌ 
உண்டாகின்றன. 

க 


நன வறம்‌ ௭ இ பர்த்து. உக மலிய நம இக (கதி 


௩-0. 

6. சோடியத்தின்‌ முன்னிலையில்‌ அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ 
குறுக்க' வினைகளுக்கு உட்படிகின்றன. இவற்றில்‌ ௨- ஹைட்ரஜன்‌ 
மட்டும்‌ பங்கு கொள்கின்றன. ஈகர்‌ கரைசலில்‌ இவ்வினை 
நிகழ்த்தப்பட்டால்‌ இரண்டு மூலக்கூறுகள்‌ குறுகுகின்‌றன. 


1117 1, 
118 | 
பிடர்‌ பெ கேட்ட. பி மு டே பி 0 
ஈதர்‌ 


ஹைட்ரஜன்‌ உள்ள அல்க்கைல்‌ சயனைடிகள்‌ ஈதர்‌ கரைசலில்‌ 
சோடமைடு முன்னிலையில்‌ எஸ்ட்டார்களஞுடன்‌ குறுக்கம்‌ 
பெறுகின்றன. 
_ ச 
பிபிடி. -. [: அ] 6-4 0141, 
பப படடட்ப. 
பப பப பப ப்பம்‌ ம ய்‌. ப டப்ப 


அல்க்கைல்‌ ஐசோ சயனைடுகள்‌ (.&!1-7 180 ஞூவார்‌£08) 


இவை ஐசோ நைட்‌ ரைல்கள்‌ (180 14111111௦0) அல்லது கார்பைல்‌ 
அமீன்கள்‌ (கேஸ்‌ ஊக) என்றும்‌ அமைக்கப்‌ படுகின்றன. 


தயாரிக்கும்‌ பொது முறைகள்‌: 

(1) அல்க்கைல்‌ ஐயோடைடின்‌ நீர்‌ கலந்த அல்கஹால்‌ 
கரைசலை வெள்ளி சயனைடுடன்‌ சூூ படுத்தல்‌: இங்கு சிறிதளவு 
சயனைடும்‌ உண்டாகிறது. 


1 க்கு. 40-௧௮ 


88 ன ட கரிம வேதியியல்‌ 


(2) ஓரிணைய அமீன்‌ குளோரோபார்ம்‌ கலவையை 
ஆல்கஹாலில்‌ கரைத்த பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ சூடு 
படுத்தல்‌: ப 


₹-311. ரு, 300 -. ந310)3%00--31.௦ 


பொது இயல்புகள்‌: அல்க்கைல்‌ .ஐசோ சயனைடுகள்‌ நச்சுத்‌ 
தன்மையுள்ள வெறுக்கத்தக்க நாற்றம்‌ கொண்ட நீர்மங்கள்‌. 
அவை நேரான சயனைடுகளைவிடக்‌ குறைந்த கொதிநிலை 
கொண்டவை. நீரில்‌ அதிக அளவில்‌ சுரையா. காரணம்‌ 
நைட்ரஜன்‌ அணுவில்‌ உள்ள பூரா எலெக்ட்ரான்‌ ஜோடி. 
(௦6 ற௨1ா ௦1 616011015) ஹைட்ரஜன்‌ இணைப்புக்கு இல்லாமையே 
ஆகும்‌. 


வினைகள்‌ 


(7) நீர்த்த அமிலங்களால்‌ அல்க்கைல்‌ ஐசோ சயனைடுகளைப்‌ 
பகுத்தால்‌ ஓரிணைய அமீனும்‌, ஃபார்மிக்‌ அமிலமும்‌ உண்டா 
கின்றன. ஆனால்‌ காரங்களால்‌ இவை பகுக்கப்படுவதில்லை . 


அமிலம்‌ 
ப ணை அவ (௮661 2 


(3) பிறவி நிலையில்‌ ஹைட்ரஜன்‌ (88001 ]%:0ஐ200) 
கொண்டோ அல்லது வினையூடு பொருள்‌ கொண்டோ அல்க்கைல்‌ 
சயனைடுகளை ஹைட்ரஜன்‌ ஏற்றினை ஈரிணைய அமீன்கள்‌ 
உண்டாகின்‌ றன. 


110 ச. நாரா, 


மேலுள்ள இரு வினைகளும்‌ அல்க்கைல்‌ ஐசோச யனைடுகளில்‌ 
அல்க்கைல்‌ தொகுதி சயனைடு தொகுதியின்‌ நைட்ரஜன்‌ 
- அணுவோடு : இணைக்கப்பட்டுள்ளது என்பதைத்‌ தெளிவாகக்‌ 
காட்டுகின்றன. 


(3) ஹாலோஜென்களைச்‌ சேர்த்துக்கொண்டு அல்க்கைல்‌ 
இமினோே கார்போனில்‌ ஹாலைடுகளையும்‌ (வி1ர1 18ம்‌ கடுகு] 
1)811088), கந்தகத்தோடு சேர்ந்து அல்க்கைல்‌ ஐசோ தயோ 
சயனேட்களையும்‌ (8110 150 114௦ ர808108) மெர்க்குரிக்‌ஆக்சைடுடன்‌ 
எளிதில்‌ அல்க்கைல்‌ ஐசோ சயனேட்களையும்‌ (விரு1 180 0ுலக1௦9) 
கொடுக்கிறது. 

1140-4, - 1102, 
4065 - 17405 


4140-20 7100-5 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 89 


(4) நீண்ட நேரத்திற்கு ஐசோசயனைடுகளைச்‌ சூடு படுத்‌ தினால்‌ 
அவை சயனைடுகளாக மாற்றமடைகின்றன (1681110860). 


]1402 -- ௩௮ 
சயனைடுகளுக்கும்‌ ஐசோ சயனைடுகளுக்கும்‌ 
உள்ள வேற்றுமைகள்‌ 


ரசா னா ளகர. 


சயனைடு ன்ன சயனைடு 


கொதிநிலை | ஒப்புநோக்க உயர்ந்தது. | ஒப்பு நோக்கத்தாழ்ந்தது. 


நீராற்்‌ பகுப்பு அமிலங்கள ராலும்‌, அமிலங்களால்‌ மட்டும்‌ 
காரங்களாலும்‌ அமில ஓரிணைய அமீனாகப்‌ பகுக்‌ 
மாகப்பகுக்கப்படு|கப்படுகின்றது. 
கின்றது. 


ஹைட்ரஜன்‌ | ஓரிணைய அமீன்‌ ... ஈரிணய அமீன்‌. 

ஏற்றம்‌ 

்‌.... சயனிக்‌ அமிலம்‌ (('வப்‌௦ ௨௦10) 
[10011 


உலர்ந்த நிலையில்‌ யூரியாவை வாலை வடித்தால்‌ சயன்யூரிக்‌ 
அமிலம்‌ (ஸூ8யா௦ 8௨010) உண்டாகிறது. இந்தப்‌ பொருள்‌ : சூடு 
படுத்தப்பட்டால்‌ சயனிக்‌ அமிலத்தின்‌ ஆவியாக மாறுகின்றது. 
0£6க்குக்‌ 8ம்‌ குளிரச்‌ செய்தால்‌ நீர்மமாகக்‌ குறுக்கமடைகிறது. 
3௦0172, 10) 003111, 
ரான்றுறிக்‌ அமிலம்‌ 
நு - 3001 
இயல்புகள்‌: (9₹0க்குக்‌ 8ழ்‌ நிலையான, நிறமற்ற நீர்மம்‌. 
எளிதில்‌ ஆவியாகிறது. 0(6க்கு மேல்‌ சயன்பூரிக்‌ அமிலமாகவும்‌ 
சயமிலைடு (001116) ஆகவும்‌ பலபடியாடிறது. 


0 
| ப 0 
| ஆ 
ட ஸ்ட ச 
111 19] 1 ௦ 
௦ 
௦-0 ௬௦ ப இ 
ப்‌ 
0 | 
(பு 41 


சயன்யூரிக்‌ அழிலம்‌ சுயமிலைடு 


90 ப கரிம வேதியியல்‌ 


நீர்க்கரைசலில்‌ சயனிக்‌ அமிலம்‌ கார்பன்டை ஆக்சைடாசவும்‌, 
அம்மோனியாவாகவும்‌ பகுக்கப்‌ படுகிறது. 


1௦01 7௦-௦0, 4, 


சயனிக்‌ அமிலம்‌, ஐசோ சயனிக்‌ அமிலத்தோடு இயங்கு . 
சமநிலையில்‌ உள்ளதாகக்‌ கருதப்பட்டது. 


டை 14 டு ௬ மி] 


கீழ்சிவப்பு (11௨ 100) சோதனைகளிலிருந்து சயனிக்‌ அமிலம்‌ 
111400 என உறுதிப்‌ படுத்தப்‌ பட்டுள்ளது. ஆனால்‌ ஐசோ சயனிக்‌ 
அமிலத்தின்‌ வழிப்பொருள்கள்‌ மட்டும்தான்‌ தெரிந்தவை. (எ-டு) 
அல்க்கைல்‌ ஐசோ சயனேட்டுகள்‌. %&1400. 


சயனிக்‌ அமிலம்‌ ஆல்கஹால்களோடு செயல்பட்டு யுரெத்தேன்‌ 
மாவ) களைக்‌ கொடுக்கிறது. அதிக அளவு சயனிக்‌ அமிலம்‌ 
இருப்பின்‌, யுரெத்தேன்களை : அல்லோஃபெனேட்‌ (௨1௦018181௦) 
களாக மாற்றுகின்றன. 


13100 
₹01--ப10௦ .ரா௦௦8- நரா, 0௦810௦ ௩ 


யூரெத்தேன்‌ அல்லோஃபெனேட்‌ 





ஹைட்ரசீன்‌ சயனிக்‌ அமிலத்தோடு வினைபட்டு செமிகார்ப 
- சைடு (80ர்‌ கோறக8ச10௦2) உண்டாகிறது. 


17100 ரா, உர, ரா மொெராரா, 


சயனோ அசெட்டிக்‌ அமிலம்‌ (௫௨௭௦ 806110 ௨௦10) 
ப, (0-௦ 
இது ஒற்றைக்‌ குளோரோ அ௮செட்டிக்‌ அமிலத்தை (1௦௩௦ 


01101௦ ௨௦௦110 8010) பொட்டாசியம்‌ சயனைடுடன்‌ வினைபடுத்தித்‌ 
குயாரிக்கப்படுகிறது. 


௭௨௦௯௦1. _- ரூ, ட--0௦௦1. ௩ 


இகன்‌ ௨. நி. 66”, அசெட்டிக்‌ அமிலத்தை விட அமிலத்திறம்‌ 
அதிகம்‌ கொண்டது. 
சயனோ அசெடட்டிக்‌ எஸ்ட்டர்‌ (038110 806110 651018) 

14-00 -0ா்‌ 


இது சயனே அ௮செட்டிக்‌ அமிலத்தை எஸ்ட்டராக்கலால்‌ 
தயாரிக்கப்படுகிறது. இது அசெட்டோ அசெட்டிக்‌ எஸ்ட்ட 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சோ்மங்கள்‌ 97 


ரையும்‌, மலோனிக்‌ எஸ்ட்டரையும்‌ போல வினைத்திறம்‌ கொண்ட 
மெத்திலீன்‌ (16110711௦2) உறுப்பு கொண்டுள்ளது. எனவே பல 
சோ்மங்களைத்‌ தொகுப்பு முறையில்‌ தயாரிக்க இது பயன்‌ 
படுகிறது. 


(7) நீராற்‌ பகுத்தால்‌ மலோனிக்‌ அமிலம்‌ உண்டாகிறது. 


ன 6) 
ந. படப்‌ ௦ப்‌ 
ச (2) புரோமினோடும்‌, சோடியத்தோடும்‌ கீழ்க்காணுமாறு 
வினைபுரிகிறது. ப 
5. 
பபப, பட (11 பிா படடட, 


ப 118 ப 
சா, 0௦௩௨ 0112 0001 


(5) &ட்டேோன்களோடு வினைபட்டு உண்டாகும்‌ பொருள்கள்‌ 
அடைபடாத அமிலங்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகின்‌ றன. 


ன்‌ - 0 ப கலு 
8௨60-4 பே, ய 6000-௮ 0௬௦ 
0௦௦ 
00014 | 
ட அச்‌ உ 620 அர ௩௨௦௨-௪ பு 0001] 
00 


£. யூரியாவுடன்‌ &ீம்க்கண்டவாறு சேர்கின்றது. 


11,௦10௦: ராய 00.௫0 
| பேருடா. 


நைட்ரோ பாரஃபின்கள்‌ 
(௦ லாவி) 
பெயரிடுதல்‌ 


நைட்ரோ பாரஃபின்கள்‌ அல்லது நைட்ரேஈ£ அல்க்கேன்கள்‌; 
அல்க்கேன்களின்‌ வழிப்‌ பொருள்களாகும்‌. அல்க்கேன்களில்‌ 
உள்ள ஹைட்ரஜன்‌. அணுவை ஒற்றைக்‌ கூறு திறன்‌ கொண்ட 
நைட்ரோ உறுப்பால்‌ மாற்றீடு செய்வதால்‌ நைட்ரோபாரல்‌ 


92 கரிம வேதியியல்‌ 


பின்கள்‌ கிடைக்கின்றன. இவை அல்க்கேன்‌ பெயரின்‌ முன்‌ 
“நைட்ரோ” என்ற சொல்லையும்‌ சேர்த்து அமைக்கப்படுகின்‌ றன. 
நைட்ரோ தொகுதிகளின்‌ இடங்களை எண்ணால்‌ குறிக்கலாம்‌. 


யப... நைட்ரோ மீதேன்‌ 
பூ... நைட்ரோ புரோப்பேன்‌ 
110, 
1410, 110, 


| | 
1-0 படர்‌ 7: இரு நைட்ழஜேோர 
ஹெக்சேன்‌ 


ஓரிணைய; ஈரிணைய, மூவிணைய நைட்ரோ அல்க்கேன்கள்‌ 
என மூன்று வகையானவை இதில்‌ உண்டு. இந்த வகைபாடு 
நைட்ரோ தொகுதி எத்தகைய கரி ௮ணுவுடன்‌ இணைந்திருக்கிறது 
என்பதைப்‌ பொறுத்தது. ப 


ப்‌ 10, யிட, . ௩,110, 
(ஒரிணை ய-) (ஈரிணை ய-) (மூவிணைய-) 


நைட்ரோ பாரஃபின்சளின்‌ பொது வாய்பாடு ௩1/0.. இவை 
அல்க்கைல்‌ நைட்ரைட்களின்‌ 8-0. மாற்றுகளாகும்‌;. 
இவ்வாய்பாடுகளை ஹைட்ரஜன்‌ ஏற்றத்தால்‌ நிரூபிக்கலாம்‌. 


ஒரு அல்க்கைல்‌ நைட்ரைட்டை பிறவி நிலை ஹைட்ரஜன்‌ 
கொண்டு இறக்கினால்‌ ஒரு ஆல்கஹாலும்‌ அம்மோனியாவும்‌ 
உண்டாகின்றன. இது அல்க்கைல்‌ தொகுதி ஆக்சிஜனுடன்‌ 
இணக்கப்பட்டுள்ளதைக்‌ காட்டுகிறது. 


[11] 
௨௦-௮0 நரா 1௦ 


ஒரு நைட்ரோ பாரஃபின்‌ ஹைட்ரஜன்‌ ஏற்றப்பட்டால்‌ 
ஓரிணைய அமீன்‌ ஒன்று உண்டாகிறது. இது அல்க்கைல்‌ தொகுதி 
நேரடியாக நைட்ரஜன்‌ அணுவுடன்‌. இணைக்கப்பட்டுள்ளதைக்‌ 
காட்டுகிறது. 


[11] 
10, வு, - ட 
டு 
முதலில்‌ நைட்ரோ சேர்மங்களின்‌ வடிவ வாய்பாடு உடு 
என எழுதப்பட்டது. ஆனால்‌ இருமுனைத்‌ திருப்பு ல 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 93 


இறன்கள்‌ (01016 ௦189) அவை உடனிசைவுப்‌ பொருள்கள்‌ 
எனக்‌ காட்டுகின்‌ றன. 


2 பி ம்‌ டம்‌... 
௩-1 னை ப ல அல்லது ௩-1 ஆ ட 
1 டன ஆ. 
௦ ௦9 ௦ ட 


- பல வேளைகளில்‌ 17-10, என்ற வாய்பாடே உபயோகப்‌ 
படுத்தப்‌ படுகின்றது. 


தயாரிக்கும்‌ பொது முறைகள்‌ : 


7. நீர்‌ கலந்த ஆல்ஹாலில்‌ : கரைத்த அல்க்கைல்‌ ஹாலை 
டுடன்‌ வெள்ளி நைட்ரைட்டைச்‌ சேர்த்துச்‌ சூடுபடுத்துதல்‌. 


6-ட&2ஐூஐ110 - ௩710, -_ ௩௦10-1. & 26 


இம்முறை ஓஒரிணைய நைட்ரோ பாரஃபின்கள்‌ (01207 
01110 காகி) தயாரிக்க மட்டும்‌ பயன்படுகிறது. ஈரிணைய 
ஹாலைடுகளுடன்‌ விளைச்சல்‌ 75%) அகவும்‌, மூவிணைய ஹ்ாாலைடு 
களுடன்‌ 0--59%) ஆகவும்‌ குறைகிறது; நைட்ரைட்டின்‌ அளவு 
(140) அதிகரித்துக்கொண்டே செல்கிறது. தற்பொழுது 
கார்ன்ப்ளும்‌ (1956) (120101) ஈரிணைய, மூவிணைய நைட்ரோ 
சோர்மங்கள்‌ தயாரிக்க ஒரு எளிய முறையை வகுத்துள்ளார்‌. 
அதாவது இருமீதைல்‌ ஃபார்மமைடை (01ஐ0௦1031 1௦01௨1106)க்‌ 
கரைப்பானாகக்கொண்டு அல்க்கைல்‌ ஹாலைடுகளைச்‌ சோடியம்‌ 
நைட்ரைட்டுடன்‌ வினைபுரியச்‌ செய்வதாகும்‌. சிறிதளவு யூரியா 
வையும்‌ சேர்த்தக்‌ கொண்டால்‌ சோடியம்‌ நைட்ரைட்டின்‌ கரை 
திறன்‌ அதிகரிக்கிறது. இம்முறையில்‌ விளைச்சல்‌ பலன்‌ நைட்ரோ 
பாரஃபின்‌ 55-62, அலைக்கைல்‌ நைட்ரைட்‌ 25-33. அல்க்‌ 
கைல்‌ அயோடைடுகளும்‌, புரோமைடுகளுமே மிகச்‌ சிறந்தவை; 
குளோரைடுகள்‌ மிக மெதுவாக வினைபுரிகின்‌ றன. 


கோல்ப்‌ முறை (16019௦ 401100) 

(8) நீரில்‌ கரைத்த சோடியம்‌ நைட்ரைட்டுடன்‌5௨--ஹாலோ 
ஜெனோடு அசெட்டிக்‌ அமிலத்தைக்‌ கொதிக்கவைத்தால்‌ நைட்ரோ 
மீதேன்‌ உண்டாகிறது. 

பப, பமடம்‌, -- 10 - [மே ௩௦-0௦) 


பேோு0, --00, 


9.4 கரிம வேதியியல்‌ 


இம்முறை அதிகக்‌ கரியணுக்கள்‌ உள்ள நைட்ரோ பாரஃபின்‌ 
கள்‌ தயாரிக்க உதவாது. 


இடைப்‌ பொருளான நைட்ரோ ௮செட்டிக்‌ அமிலம்‌ எளிதில்‌ 
கார்பாக்சில்‌ நீக்கம்‌ செய்வதற்குக்‌ காரணம்‌ நைட்ரோ 
தொகுதியின்‌ எலெக்ட்ரான்‌ கவரும்‌ தன்மையினால்‌ கார்பன்‌-டை 
ஆக்சைடு நீக்கம்‌ பெறுதல்‌ ஆகும்‌. 


ர்‌ - 6 


| ட 
பு. இ 
த து 


(3) நேரிடையான நைட்ரோ ஏற்றம்‌ என்பது மிக 
அருகாமைக்‌ காலம்‌ வரை தொழில்‌ முறைக்கு வரவில்லை. ஹாஸ்‌ 
(118586) என்பவரும்‌ அவரது குழுவினரும்‌ செய்த சோதனைகளின்‌ 
பயனாக இம்முறை தற்பொழுது ஒரு முக்கிய தொழில்‌ முறையாக 
மாறியுள்ளது. நீர்ம நிலையில்‌ நைட்ரோ . ஏற்றம்‌ (1/00/0 01856 
]411181100) ஆவி நிலையில்‌ நைட்ரோ ஏற்றம்‌ (4௨0௦ 1856 
1811181100) ஆகிய இரு தொழில்‌ நுணுக்க முறைகள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளன. 


ஹைட்ரோ கார்பனை அடர்‌ நைட்ரிக்‌ அமிலத்துடன்‌ சேர்த்து 
அமுக்கம்‌ கொடுத்து 740”-இல்‌ சூடுபடுத்தினால்‌ நீர்மநிலையில்‌ 
நைட்ரோ ஏற்றம்‌ உண்டாகிறது. இச்‌ சூழ்நிலையில்‌ நைட்ரே௱£ 
ஏற்றம்‌ பொதுவாக நடைபெறுவதோடு, அதிக அளவில்‌ 
பல்நைட்ரோ சேர்மங்கள்‌ உண்டாகின்றன. இங்கு நைட்ரோ 
ஏற்றத்திற்கு நைட்ரிக்‌, கந்தத அமிலங்களின்‌ கலவை பயன்‌ 
படவில்லை என்பது குறிப்பிடத்சக்கது. 


ஆவி நிலையில்‌ நைட்ரோ ஏற்றம்‌ ஒவ்வொரு ஹைட்ரோ 
கார்பனுக்கும்‌ உகந்த வெப்ப நிலையில்‌ (0011000001 1600 ா8ர்மா6) 
செய்யப்படவேண்டும்‌. இம்முறையில்‌ நைட்ரிக்‌ அமிலத்தோடேோ 
அல்லது நைட்ரஜன்‌ ஆக்சைடுகளோடேோ ஹைட்ரோ கார்பன்‌ 
ஆனது 150-475” வெப்ப நிலைக்குச்‌ சூடுபடுத்தப்படுகிறது. 


11140, 
ருரு -_-.,ரூருராங௦ ளு ஙு) 
400? ப்‌, - பெ, ௩௦, ௫௦. 


அ௮லிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 95 


ஆவிநிலையில்‌ நைட்ரோ: ஏற்றத்தின்‌ பொது விதிகளைக்‌ கீழ்க்‌ 
காணுமாறு வகைப்படுத்தலாம்‌ (14855 கா 5146014101 1947) 


(௮) ஓரளவு அதிக மூலக்கூறு எடையுள்ள பாரஃபின்கள்‌ 
மட்டும்‌ பல்நைட்ரோ சேர்மங் களைக்‌ கொடுக்கின்‌ றன. 


(ஆ) ஹைட்ரோ கார்பனின்‌ எந்த ஓரு ஹைட்ரஜன்‌ அணுவும்‌ 
நைட்ரோ தொகுதியால்‌ மாற்றுப்படும்‌ தகுதியுடையது;. மாற்றீடு 
எளிமையாக நடைபெறும்‌ வரிசையாவது: மூவிணய ஹைட்ரஜன்‌ 
” ஈரிணைய: ஓரிணைய வெப்பநிலை உயர்த்தப்பட்டால்‌ மாற்றிடு 
எளிமை சம அளவை நோக்இச்‌ செல்கிறது. ப 


(இ) பாரஃபின்களில்‌ உள்ள எந்த ஒரு அலைக்கைல்‌ 
தொகுதியும்‌ நைட்ரோ தொகுதியால்‌ பதிலீடு செய்யப்படலாம்‌. 
அதாவது கரித்தொடர்‌ பிளவு உண்டாகிறது. காட்டாக, 
ஐசோ பெண்ட்டேன்‌ (180021121௦). 11, பயப்‌, ஒன்பது 
நைட்ரோ பாரஃபின்களைக்‌ கொடுக்கிறது. வெப்பநிலை உயர 
உயரப்‌ பிளப்பு வினை அதிகரிக்கிறது. ப 


(ஈ) நைட்ரோ ஏற்றத்தோடு ஆக்சிஜன்‌ ஏற்றமும்‌ நிகழ்வதால்‌ 
நைட்ரோ சேோர்மங்களோடு, அமிலங்கள்‌, ஆல்டிஹைடுகள்‌, 
உீட்டோன்கள்‌, ஆல்கஹால்கள்‌, நைட்ரைட்டுகள்‌, நைட்ரோசோ 
சேர்மங்கள்‌, நைட்ரோ ஓலிஃபின்கள்‌, பலபடி.கள்‌ (1௦01517615), 
கரி ஒராக்சைடு, கரி ஈராக்சைடு முதலியவைகளின்‌ கலவையும்‌ 
கிடைக்கின்றது. தாமிரம்‌, இரும்பு (அயம்‌), பிளாட்டினம்‌ 
ஆக்சைடு போன்ற வினையூடு பொருள்கள்‌ நைட்ரோ ஏற்றத்தை 
விட. ஆக்சிஜன்‌ ஏற்றதக்தையே விரைவு படுத்துகன்‌ றன. 


(4) மற்றொரு தற்கால முறை ௦-நைட்ரோ-ஓலிஃபின்களை 
நீராற்‌ பகுத்தலாகும்‌. டது நீர்‌, அமிலம்‌ அல்லது காரம்‌ கொண்டு 
செய்யப்படுகிறது. (எ-டு) 3-மீகைல்‌-1-நைட்ரோ புரோப்‌- 7-ஈன்‌ 
(2 186]110/1 1-௦ 0100-1-000) நைட்ரோ மீதேனையும்‌, அசெட்‌ 
டோனையும்‌ வினையுறு அளவில்‌ கொடுக்கிறது. 


(ு59,-௫௮௦. 7௩௦ ரூர0௦௦ 4 ரெஙு0, 


(5) கார்ன்ப்ஞம்‌' (6௦0010) 1956-இல்‌ மூவிணைய 
கார்பின்‌ அமீன்களை பொட்டாசியம்‌ பர்மாங்கனேட்‌ கொண்டு 
ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ செய்தால்‌ மூவிணைய நைட்ரோ சேர்மங்கள்‌ 
உண்டாகின்றன என்று கண்டறிந்தார்‌. 


1100, 
உய்‌, --. 0 010. (700-609) 


96 கரிம வேதியியல்‌ 


பொது இயல்புகள்‌ : நைட்ரோ பாரஃபின்கள்‌ நிறமற்ற 
விரும்பத்தக்க வாசனை கொண்ட நீர்மங்கள்‌. நீரில்‌ சிறிதளவே 
கரைகன்றன. இவற்றில்‌ பலவற்றைச்‌ சாதாரண அமுக்கத்திலேயே 
வாலை வடிக்கலாம்‌, ப 


நைட்ரோ மீதேன்‌, நைட்ரோ ஈதேன்‌, 1, 8- நைட்ரோ 
புரோப்பேன்கள்‌ ஆய நான்கு மட்டும்‌ தற்பொழுது எண்‌ 
ணெய்கள்‌, கொழுப்புகள்‌, செல்லுலோஸ்‌ எஸ்ட்டர்கள்‌, பசைகள்‌, 
சாயங்கள்‌ ஆடியவற்றிற்குக்‌ கரைப்பான்களாகப்‌ பயன்படுகின்‌ றன. 


இவை யாவும்‌ புரோப்பேனை ஆவிநிலையில்‌ நைட்ரோ ஏற்றம்‌ 
செய்வதால்‌ உண்டாகின்றன. மேற்கூறிய நான்கு நைட்ரோ 
பாரஃபின்சளைத்‌ தவிர மற்றவை தற்பொழுது வணிகத்‌ துறையில்‌ 
உபயோகத்தில்‌ இல்லை. 


வினை கள்‌: 
(1) ஆக்சிஜன்‌ இறக்கம்‌ : அமிலக்‌ கரைசலில்‌ நைட்ரோ 


பார, பின்களை ஹைட்ரஜன்‌ ஏற்றத்திற்கு உட்படுத்தினால்‌ 
ஓரினைய அமீன்கள்‌ உண்டாகின்றன. 


உலோகம்‌/அமிலம்‌ 
௩110, இய ௮ .-.--.. இய 00 





வினை ஊடு பொருள்‌ ஹைட்ரஜன்‌ ஏற்றமும்‌ ஒரிணைய அமீன்‌ 
களையே கொடுக்கின்றன. ரானே (8௨069) நிக்கல்‌ முன்னிலையில்‌ 
, விளைச்சல்‌ பலன்‌ 90--1009%) ஆகும்‌. 


ஹைட்ரஜன்‌ ஏற்றம்‌ நடுநிலைக்‌ கரைசலில்‌ செய்தால்‌ (எ-டு) 
துத்தநாகத்‌ தூளும்‌ அம்மோனியம்‌ குளோரைடு கரைசலும்‌, 
நைட்ரோ சேர்மங்கள்‌ ஹைட்ராக்சில்‌ அமீன்‌ வழிப்பொருளாக 
மாற்றப்‌ படுகின்றன. ர 
ப 211/14111 (4 
_.. நரி பு 





8710, -. 413] 


தகரச குளோரைடும்‌ (5181015 பெரப்ம்ிண ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலமும்‌ கொண்டு ஹைட்ரஜன்‌ ஏற்றினால்‌ 
ஹைட்ராக்சில்‌ அமீன்‌ வழிப்பொருளும்‌, ஆக்சைமும்‌ கொண்ட 
கலவை உண்டாகிறது. 


80/80 


௩:௩௧, _.” ௩0 1101 - ௩07-101 





(8) நீராற்‌ பகுத்தல்‌ : ஒரிணைய நைட்ரோ சேர்மங்கள்‌ கொதிக்‌ 
கும்‌ ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்தாலோ அல்லது 85% கந்தக 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 97 


அமிலத்தாலோ கார்பாக்சிலிக்‌ ௮அமிலங்களாகவும்‌, ஹைட்ராக்கில்‌ 
அமீனாகவும்‌ பகுக்கப்‌ படுகின்றன. 


[10] 
௧௦, ௩௦ --_-.. ௩௦௦௦௭ -ஙு௦1 


இவ்வினையின்‌ மூலம்‌ ஹைட்ராக்சில்‌ அமீன்‌ அதிக அளவில்‌ 
குயாரிக்கப்படுகின்‌ றது. 


ஈரிணைய நைட்ரோ சேர்மங்கள்‌ கொதிக்கும்‌ ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலத்தால்‌ கட்டோன்களாகவும்‌ நைட்ராஸ்‌ 
ஆக்சைடாகவும்‌ பகுக்கப்படுகின்‌ றன. 


101 ட 
%,பு௦,- 2௦௦-430 470 


மூவிணைய நைட்ரோ சேர்மங்கள்‌ பொதுவாக ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலத்துடன்‌ செயல்படுவதில்லை. 


(3) அமிலத்‌ தன்மை: ஒரிணைய  ஈரிணைய நைட்ரோ 
சேர்மங்கள்‌ அதாவது -ஹைட்ரஜன்‌ உள்ள நைட்ரோ சேர்மங்கள்‌ 
அமிலத்‌ தன்மை கொண்டுள்ளன. இது இயங்கு சமநிலையின்‌ 
காரணமாக உண்டாகிறது. 


௦ ௦ட 
௩ பேபி ஜட ணக டண்‌ ல. 
ட ட்‌ ர ல 
0 0 
7 ப 
௬5 பெ - 19) வங்கள்‌. நன வர. ு இழி 
யூ ச்‌ ளு 
௦ 0 
ந . டம 


1-நைட்ரோ வடிவம்‌ எனவும்‌, போலி அமில வடி.வம்‌ (18601௦ 
8௦10 1010) எனவும்‌ அழைக்கப்படுகின்றது. 11-அமில வடிவம்‌ 
(901-100) அல்லது நைட்ரோனிக்‌ அமிலம்‌ (141111011௦ 8010) எனவும்‌ 
அழைக்கப்‌ படுகின்றது. இது நைட்ரோ-அமில நைட்ரோ இயங்கு 
சமநிலைக்குச்‌ (111:0-8010410 (௧01௦100110) சிறந்த எடுத்துக்காட்டு 
ஆகும்‌. 

இந்த நைட்ரோனிக்‌ அமிலங்கள்‌ சோடியம்‌ கார்பனேட்‌ கரை 


சலில்‌ கரைவதில்லை. ஆனால்‌ சோடியம்‌ ஹைட்ராக்சைடின்‌ கரை 
க. வே. 7 


98 கரிம வேதியியல்‌ 


சலில்‌ கரைகிறது. இதனால்‌ சமநிலை கலைக்கப்‌ படுகிறது. இவ்வாறு 
நைட்ரோ சேர்மங்கள்‌ வன்‌. காரங்களின்‌ முன்னிலையில்‌ மட்டும்‌ 
அமிலமாகச்‌ செயல்படுகின்றன. எனவேதான்‌ அவை போலி 
அமிலங்கள்‌ எனப்படுகின்‌ றன. 


1௨0ய 
உய.௮0 0-1... ௩01101 


இந்தச்‌ சோடிய சேர்மங்கள்‌ உப்புகளே; அதாவது இவை 
அயனிகளாக இருக்கின்றன, [%௩,0-:]140,]-]48*. இந்த 
உப்புகள்‌ஒ ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்துடன்‌ நடுநிலையாக்கப்‌ 
பட்டால்‌, உண்டாகும்‌ கரைசல்‌, சோடியம்‌ குளோரைடின்‌ 
கரைசலைவிட அதிக மின்‌ கடத்து திறன்‌ கொண்டிருப்பதால்‌, 
சோடியம்‌, குளோரைடு அயனிகளைத்தவிர வேறு அயனிகளும்‌ 
இருக்கின்றன என்பது தெளிவாகிறது. மற்ற அயனிகள்‌ நைட்‌ 
ேேரரனிக்‌ அமிலத்திலிருந்து உண்டானவைகளாக இருக்க 
வேண்டும்‌. 


[8301-87 4 ந ரேர்‌ [௩,0-3107-1. 


௩.௦:-310--உ௱-310, 


இது நைட்ரோனிக்‌ அமிலம்‌ உள்ளது என்பதற்கும்‌ சான்றாகும்‌. 
ஹாண்ட்சும்‌ ஷால்ட்சும்‌ (ப௨1125011 8110 5011100126) 7896-ல்‌ ஃபினைல்‌ 
நைட்ரோ மீதேனின்‌ இரு வடிவங்களையும்‌ பிரித்தெடுத்தார்கள்‌. 
இதனால்‌ நைட்ரோ-அமில நைட்ரோ இயங்கு சமநிலை இருப்பது 
உறுதியாகிறது. 


நைட்ரோனிக்‌ அமிலங்களின்‌ சோடிய உப்புகளை 50% கந்தக 
அமிலம்‌ கொண்டு சாதாரண வெப்ப நிலையில்‌ அமிலமாக்‌இனால்‌, 
ஆல்டிஹைடும்‌ (ஓஒரிணைய நைட்ரோ சேர்மங்களிலிருந்து), £&ட்டேோ 
னும்‌ (ஈரிணைய நைட்ரோ சேர்மங்களிலிருந்து) கிடைக்கின்றன. 


2₹௩:௦-710,118--21,50, 5 28௩:0-0-3.0 
-2312 760-11௦ 


நைட்ரோனிக்‌ அமிலத்தின்‌ உப்பு, தகரச குளோரைடும்‌; 
ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலமும்‌ கொண்டு ஹைட்ரஜன்‌ ஏற்றப்‌ 
பட்டால்‌, ஆல்டாக்சைமையோ, அல்லது &ீட்டாக்சைமையேோ 
கொடுக்கின்றது. 


$01,/101 
8%0-3107100 ------_.” நர: 301 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 99 


இவற்றை அவற்றிற்கு நேரான கார்போனில்‌ சேர்மங்களாக 
நீராவி வாலை வடித்தலாலோ, அல்லது அமிலங்கொண்டு பகுத்த 
லாலோ மாற்றலாம்‌. 


(4) ஹாலோஜென்‌ ஏற்றம்‌: காரக்கரைசலில்‌ ஓரிணைய, 
ஈரிணய நைட்ரோ சேர்மங்கள்‌ எளிதில்‌ -இடத்தில்‌ ஹாலோ 
ஜென்‌ ஏற்றம்‌ பெறுகின்றன. 


[4801] 
௩0 ட ௮. உட, பலா 


நீர்ம அல்லது வாயு நிலையில்‌ காரங்கள்‌ இல்லாமல்‌ ஹாலோ 
ஜென்‌ ஏற்றம்‌ செய்யப்பட்டால்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்ல முடியாத 
பதிலீட்டு வினை நிகழ்ந்து ௨--,9--, 4 ஹாலோஜெனோ சேர்மங்கள்‌ 
உண்டாகின்றன. 


(ரா 
பே ஙு, _” பெரேரா ப பொெறுது0, 


(5) நைட்ரஸ்‌ அமிலத்துடன்‌ வினை : நைட்ரோ சேர்மங்கள்‌ 
நைட்ரஸ்‌ அமிலத்தோடு வினைபுரிந்து, அல்க்கைல்‌ தொகுதியின்‌ 
தன்மையைப்‌ பொறுத்துப்‌ பொருள்களைக்‌ கொடுக்கன்‌ றன. 


ஓரிணைய நைட்ரோ சேர்மங்கள்‌ நைட்ரோலிக்‌ அமிலங்களை 
(211410௦110 ௨௦189க்‌ கொடுக்கின்றன. இவை படித்திண்மங்கள்‌, 
சோடியம்‌ ஹைட்ராக்சைடில்‌ கரைந்து சிவப்பு வண்ணக்‌ கரைசலைக்‌ 
கொடுக்கின்‌ றன. 


ம்‌! 8017 
ன்‌ * 0-7] -- 01 ழூ 
௨உ- ௨3௮0 மை. இய 0 4 42௦ 
யூர்‌ ௫ 
ட 194 021 
[1௨00 


சிவப்புக்‌ கரைசல்‌ 
ஈரிணைய௰ய நைட்ரோ சேர்மங்கள்‌ போலி நைட்ரோல்களை 
(5600௦ 11110165--01110165)க்‌ கொடுக்கின்றன. இவை நிறமற்ற 
திண்மங்கள்‌. இவை சோடியம்‌ ஹைட்ராக்சைடில்‌ கரைந்து 
நீலக்கரைசல்களைக்‌ கொடுக்கின்‌ றன. 


.1௭9]-௦ ம்‌ 


௮ 
௩௨௦ தடவத்‌. இழந்த 1 2௦ 
ட்‌ வூ 


10 “30 
[1௨01 


லக்‌ கரைசல்‌ ' 


100 கரிம வேதியியல்‌ 


மூவிணைய நைட்சோ சேர்மங்கள்‌ ஹைட்ரஜன்‌ இல்லாத 
காரணத்தால்‌ நைட்ரஸ்‌ அமிலத்தோடு வினைபுரிவதில்லை. 


6. ஓரிணைய, ஈரிணைய நைட்ரோ சேர்மங்களில்‌ -ஹைட்ர ஜன்‌ 
உள்ளதால்‌, இவை ஆல்டிஹைடுகளுடன்‌ குறுக்கம்‌ பெறுகின்றன. 
காட்டாக, நைட்ரோ மீதேன்‌ பென்சால்டிஹைடுடன்‌ குறுக்கம்‌ 
- பெற்று */-நைட்ரோஸ்ட்டைரீன்‌ (9/-1ப1௦ 83121௦) உண்டாகிறது 


1:01 
கே. வய௦ ரகு, ௫ேெ.0ர-௫010 1௦ 


பொட்டாசியம்‌ பைக்கார்பனேட்‌ கரைசலுடனிருக்க 
நைட்ரோ ஈதேன்‌ ஃபார்மால்டி ஹைடுடன்‌ குறுக்கம்‌ அடைந்து 
2-மீதைல்‌ -- 2 நைட்ரோ புரோப்பேன்‌--1:83 டைஆல்‌ (2-ஐ6(101- 
2-11110 றா௦0816 1:3 01௦1) உண்டாகிறது. ப 


110, 


னன 


௦௦. 
நே,வ௦, 4 2ஊ௦௦---. மூட்ட பேர 
ர ப.௦ய 


மானிக்‌ வினை (1480ஈ/01) 7௦௨011௦ஈ) : இது 2பரர்மால்டிஹை௫, 
அம்மோனியா அல்லது ஓரிணைய அல்லது ஈரிணைய அமீன்‌, 
வினைத்திறம்‌ கொண்ட ஹைட்ரஜன்‌ அணு குறைந்தது ஒன்றாவது 
உள்ள சேர்மம்‌ ஆகிய மூன்றுக்கும்‌ இடையே நிகழும்‌ குறுக்கமாகும்‌. 
இவ்வினையில்‌ வினைத்திறம்‌ கொண்ட ஹைட்ரஜன்‌ ஒரு அமினோ 
மீதைல்‌ தொகுதி அல்லது பதிலீடு செய்யப்பட்ட அமினோ 
மீதைல்‌ தொகுதியால்‌ மாற்றப்படுகிறது, 


110, 


| 
உய, -பங்௦ ாறு.. நடரா ஙு 
ப 00 
நைட்ரோ அமீன்கள்‌, ஈர்‌ அமீன்கள்‌ (க௱ாா8$5) போன்ற 
பல வகையான சேர்மங்கள்‌ தயாரிக்க இவ்வினை பயன்படுகிறது. 


நைட்ரோ அல்க்கேன்களும்‌, அல்க்கைல்‌ நைட்ரைட்டுகளும்‌ : 
நைட்ரோ அல்க்கேன்கள்‌, அல்க்கைல்‌ நைட்ரைட்டுகளின்‌ 
மாற்றுகள்‌ எனலாம்‌. 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 707 


௦ 
த த ப 
பே. ரெ 01] ப்‌ - மேட - ௬0 
உ 
ட்டு 
ரைட்ரோ ஈதேன்‌ ஈதைல்‌ நைட்ரைட்டு 


நைட்ரோ ஈதேனில்‌ நைட்ரஜன்‌ அணு நேரடியாகக்‌ : 
கரியணுவுடன்‌ இணைந்திருக்கிறது. ஈதைல்‌ நைட்ரைட்டில்‌ இது 
ஆக்சிஜன்‌ மூலமாகக்‌ கரியணுவுடன்‌ இணைந்திருக்கிறது: 
இவற்றைக்‌ கீழ்க்கண்ட வினைகளின்‌ மூலம்‌ பிரித்தறியலாம்‌. 


1. நைட்ரோ அல்க்கேன்௧கள்‌, அவற்றிற்குரிய அல்க்கைல்‌ 
நைட்ரைட்டுகளைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்த கொதி நிலையைக்‌ 


கொண்டிருக்கின்றன. (எ-டு) 
(1710, கொ. நி. 1701” 
பேட. ்‌ 7 127 
1,170, ரூ ஜு 2௭ 
பேய்‌ 0 0 ன்‌ ச ம 2 


2. நைட்ரோ அல்க்கேன்கள்‌, காரங்களில்‌ கரைந்து உப்பைக்‌ 
கொடுக்கின்றன; அல்க்கைல்‌ நைட்ரைட்டுகள்‌ நீராற்பகுபட்டு 
ஆல்கஹாலைக்‌ கொடுக்கின்றன. 


2, ஆக்சிஜன்‌ இறக்கத்தின்‌ போது நைட்ரோ அல்க்கேன்கள்‌ 
அமீனைக்‌ கொடுக்கின்றன; அல்க்கைல்‌ நைட்ரைட்டுகள்‌ ஆல்க 
ஹாலையும்‌ நைட்ரஸ்‌ அமிலத்தையும்‌ கொடுக்கின்றன. ப 


நைட்ரோசோ பார.”.பின்கள்‌ 
(14060 - றகா£ரிர்6) 


நைட்ரோசோ பாரஃபின்களில்‌ ஒரு நைட்ரோசோ தொகுதி 
110 நேரடியாக ஒரு கரியணுவோடு இணைக்கப்பட்டு இருக்கும்‌. 
அவை அவற்றிற்கு நேரான பாரஃபின்களின்‌ சார்புப்‌ பொருள்‌ 
களாகப்‌ பெயரிடப்படுகின்‌ றன. 


(எ-டு) 
(பே), 110 2-மீதைல்‌-2.நைட்ரோசோ புரோப்பேன்‌ 
(21 0101-2-1111060 இர00 80௦) 


109 கரிம வேதியியல்‌ 


தயாரிக்கும்‌ பொது முறைகள்‌ 

3, *நைட்ரஸ்‌ புகை” (141100118 ௱௦6ு)யை ஒலிஃபின்களோடு 
சேர்த்தல்‌: ஒலிஃபினின்‌ தன்மையைப்‌ பொறுத்து சேர்மம்‌ உண்டா 
கிறது; வழக்கமாகப்‌ பல சேோர்மங்களின்‌ கலவையே கிடைக்கிறது. 
உதாரணமாக மைக்கேலும்‌, கார்ல்சனும்‌ (111௦1861 உற்‌ (கோ1801) 
1940-இல்‌ ஐசோ பியூட்டினை இருநைட்ரஜன்‌ நாலாக்சைடுடன்‌ 
(0187177020 4ள0310௦) பல்வேறு நிலைகளில்‌ செயல்‌ படுத்திக்‌ கீழ்க்‌ 
காணும்‌ பொருள்கள்‌ உண்டாவதாகக்‌ கண்டார்கள்‌. 





(ரம, ௦ டர நதி, (ராடு டட ரூ 
| | 
0710, 3௦ |; 0௦ ௩௦ 
நைட்ரோ சேட்‌ நைட்ரோசைட்‌ 
(1117068816) (11111௦5746) 
(வ்‌), 0 (14, (ப்‌ சேய்‌, 
] | 
1140, 1410, 
இரு நைட்?ரோரோ-சேர்மம்‌ - நைட்ரோ சேர்மம்‌ 
(011170 - 0௦00000110) (1411௦ 0111001100) 


2. ஓலிஃபின்களோடு நைட்ரோசில்‌ குளோரைடு (14111௦83/] 
(11101106) அல்லது புரோமைடுகளைச்‌ சேர்த்தால்‌ நைட்ரோசோ 
ஹாலைடுகள்‌ உண்டாகின்றன. 


ுூ.-ு,-100--- ரூ.0, 

10 ப] 
| 2 மூலக்கூறுகள்‌. 
பேரு 
ந த்‌. 








(5) மூவிணைய அல்க்கைல்‌ தொகுதியுள்ள ஓரிணைய அமீன்‌ 
களை கேரோவின்‌ அமிலங்‌ (0௨08 ௨௦11) கொண்டு ஆக்சிஜன்‌ 
ஏற்றுதல்‌. 

1150, 
11-20] --. ௩0-௮0-4.,௦ 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 103 

(4) அல்க்கைல்‌ நைட்ரைட்டுகளை வெப்பப்‌ பகுப்பின்‌ மூலம்‌ 
(5 ஜா) நைட்ரோசோ பாரஃபின்களாக மாற்றலாம்‌. 
இம்முறையில்‌ கெளன்லாக்‌ (0081௦௦1) 6-6, நைட்ரோசோ 
பாரஃபின்களைத்‌ தயாரித்தார்‌. அதற்கான வினைவழிமுறை 
யையும்‌ அவரே கொடுத்தார்‌. காட்டாக, 


ஊரூ,௦௧௦-- 10-0௦, - ௦: 
_, 10 ப.-0.௦_ ு.--ங௦- 0.௦ 


பொது இயல்புகள்‌ : நைட்ரோசோ சேர்மங்கள்‌ பொதுவாக 
நீலம்‌ அல்லது பச்சை நிற நீர்மங்கள்‌; நிறமற்ற திடப்‌ பொருளாக 
மாறக்‌ கூடியவை. இந்த நிறமற்ற திடப்பொருள்கள்‌ நைட்ரோசோ 
சேோர்மங்களின்‌ இருபடியாகும்‌. இந்த இரு மூலக்கூறு திடப்‌ 
பொருள்கள்‌ உருக்குவதாலும்‌ கரைசலாக்குவதாலும்‌ ஒரு படியா 
கின்றன. 


நைட்ரோசோ மீதேனின்‌ இருவகையான திட வடிவங்களை 
ஒளி உறிஞ்சல்‌ நிரல்‌ (௨980101101 806011ய) மூலம்‌ சில்டன்‌ 
என்பவரும்‌ கோவென்லாக்‌ என்பவரும்‌ (011110 ௨௩0௦ 009611௦௦01) 
(1955) ஆராய்ந்து அவை இரண்டு வடிவ மாற்றுகள்‌ (260116111- 
௦வ 15010618) என்று உறுதிப்படுத்தினர்‌. 


ேே சே 
[ஏ ௮௮ [வி ம்‌ ௮ டு 
்‌ இ ஆ இ: எ 
௦ 0 0 ப 
ஒரு பக்க (015) மாறு பக்க (ஈகா) 


(குறிப்பு: வடிவ மாற்றுகளாக இருக்க அந்த மூலக்கூறில்‌ 
ஈரிணைப்பு தேவை.) 


நைட்ரோசோ தொகுதி மூவிணைய கரியணுவோடு பிணைக்கப்‌ 
பட்டு இருக்கும்‌ நைட்ரோசோ சேர்மங்கள்‌ எவ்வித மாற்றமும்‌ 
இன்றி நிலைப்பாக இருக்கின்றன. நைட்ரோசோ தொகுதி 
ஓரிணைய அல்லது ஈரிணைய கரியணுவோடு இணைக்கப்பட்டு இருப்‌ 
பின்‌, சாதாரணமாக அந்த நைட்ரோசோ சேர்மம்‌ நிலையற்றது; 
ஆக்சைம்‌ வடிவமாக இடமாற்றம்‌ பெறுகிறது. 
உயி ட -- ௩௦-11-0௦01 
நீலம்‌ நிறமற்றது 
நிலையற்றது நிலையானது 


இதற்கு நைட்ரோசோ--ஆக்சிமினோ. இயங்கு சமநிலை (ஈ111050 
௦3%10010௦ 481௦0 ௦01) எனப்‌ பெயர்‌. 


704 ்‌ கரிம வேதியியல்‌ 


இரு மூலக்கூறு நைட்ரோசோ--குளோரைடு சோடியம்‌ 
ஹைட்ராக்சைடுடன்‌ செயல்படுத்தினால்‌, முடிந்தால்‌ ஆக்சிமினோ 
வடிவுக்கு மாறுகின்‌ றன. 


பப] 14109: 41 பப 


படப்பை | 


| ெ-30ய 





டி 
நைட்ரோசோ சேர்மங்கள்‌ நைட்ரிக்‌ அமிலம்‌ கொண்டு 
ஆக்சிஜன்‌ ஏற்றப்பட்டால்‌ நைட்ரோ சேர்மமாகவும்‌, வெள்ளீயம்‌ 
ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலம்‌ கொண்டு ஹைட்ரஜன்‌ ஏற்றப்‌ 
பட்டால்‌ ஒரியை அமீனாகவும்‌ மாற்றப்படுகின்‌ றன. , 








51/11] 
5” ௩01410 
[11] 
₹_3௮௦.-- 
11100, 
ஆ. இருவ 
[0] 
அமீன்கள்‌ 
[இ $1110 1120 


அம்மோனியாவின்‌ வழிப்பொருள்கள்‌ அமீன்கள்‌ ஆகும்‌. 
இவை அம்மோனியா மூலக்‌ கூறில்‌ உள்ள ஒன்று, இரண்டு அல்லது 
மூன்று ஹைட்ரஜன்‌ அணுக்களை அல்க்கைல்‌ தொகுதி கொண்டு 
பதிலீடு செய்யப்பட்டவை. 


ஒரு ஹைட்ரஜன்‌ அணுவை ஒரு அல்க்கைல்‌ தொகுதியால்‌ 
திலிட்ட அமீன்‌ ஓரிணைய அமீன்‌ (110803 கா(06) என்றும்‌, இரு 
ஹைட்ரஜன்‌ அணுக்களை இரண்டு. அல்க்கைல்‌ தொகுதிகளால்‌ 
பதிலிட்ட அமீன்‌ ஈரிணைய அமீன்‌ ($60000௨0ு ஊ௱ரா6) என்றும்‌, 
மூன்றையும்‌ மூன்று அல்க்கைல்‌ தொகுதிகளால்‌ பதிலிட்ட அமீன்‌ 
மூவிணைய அமீன்‌ (1611180/ ௨௭1116) என்றும்‌ அமைக்கப்படுகின்‌ றன. 
இம்‌ மூன்றின்‌ பொது வாய்பாடுகளைக்‌ கீழ்க்காணுமாறு முறைப்படி 
எழுதலாம்‌, 


1, 8 311 ரம 


ஓரிணைய ஈரிணைய மூவிணைய 
அமீன்‌ - அமீன்‌ அமீன்‌ 


ஓரிணைய அமீனில்‌ --1111, என்ற அமினோ தொகுதியும்‌ 
(8310௭௦ ௦), ஈரிணைய அமீனில்‌ * 141] என்ற இமினோ தொகுதி 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 105 


யும்‌ (ரபா தூற), மூவிணைய அமீனில்‌ ரு -. ஏன்ற 
மூவிணைய நைட்ரஜன்‌ அணுவும்‌ உள்ளமை அவற்றின்‌ குறிப்பு 
அம்சங்களாகும்‌. இத்தோடு அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடின்‌ 
நான்கு அல்க்கைல்‌ சார்புப்‌ பொருள்களும்‌ (18 வ/141 சேவ: ) 
நன்கு அறிந்தவையே. அவை : நான்கணைய அம்மோனியம்‌ 
ஹைட்ராக்‌ சைடுகள்‌ (0ப84௦108௫ ஊரார்‌ 1௦1106) எனப்‌ 
படுகின்றன. 
அமினோ தொகுதியின்‌ வடிவ அமைப்பு 

நைட்ரஜன்‌ அணுவில்‌ 5 கூடுகை எலக்ட்ரான்கள்‌ (1௨61௦௦ 
0160110115) உள்ளன. இவை நான்கு 8ற£ கலப்பு மண்டலத்தில்‌ 
(50” [டப்‌ ௦ட்டமவ) இருப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. இந்த 5” 
கலப்பு மண்டலத்தில்‌ மூன்றில்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஒரு எலக்ட்ரான்‌. 
இருக்கிறது. நான்காவது மண்டலம்‌ இரண்டு எலக்ட்ரான்களைக்‌ 
கொண்டிருக்கிறது. ஒரு எலக்ட்ரானைக்‌ கொண்டுள்ள ஒவ்வொரு 
50” மண்டலமும்‌ ஹைட்ரஜன்‌ அணுவினுடைய அல்லது கரியணுவி 
இடைய எலக்ட்ரான்‌ மண்டலத்துடன்‌ பொருந்தி மூலக்கூறு 
எலக்ட்ரான்‌ மண்டலங்களை (௦10௦0180 02 118/8) ஏற்படுத்து 
கின்றது. நைட்ரஜனிலுள்ள இணைப்புகளிடையேயுள்ள கோணம்‌, 
0” மண்டலங்களின்‌ அச்சுகளிடையே யுள்ள கோணமாகிய 109 
28' எனினும்‌ எலக்ட்ரான்‌ விலகல்‌ (61௦௦1000ு 44௧௦4௦) எண்ணின்‌ 
அளவையின்‌ மூலம்‌ மும்மீதைல்‌ அமீனில்‌ 6--11--0 கோணம்‌ 108 
எனவும்‌, அம்மோனியாவிலும்‌ 11/--11--1] கோணம்‌ இட்டத்தட்ட 
இதே அளவு (107)? எனவும்‌ அறிகி3ர௫ம்‌. 80 மண்டலத்தின்‌ 
நான்காவது ௮ச்சு, பிற $* அச்சுகளுக்குச்‌ சுமாராக 110 அளவில்‌ 
அமைகிறது. எனவே இந்த அமீன்கள்‌ பிரமிட்‌ வடிவம்‌ (ஜாகர- 
௨1) கொண்டிருக்கின்றன எனலாம்‌. 





ல 
(௨) .... ௫) 
(0 நான்முகவடிவ 80” மண்டலங்கள்‌ 
(௦) மும்மீதைல்‌ அமீனின்‌ வடிவம்‌ 


106 கரிம வேதியியல்‌ 


பெயரிடுதல்‌ : இவ்வரிசையின்‌ விகுதி *அமீன்‌” என்பதாகும்‌. 
ஓவ்வொரு அமீனும்‌ நைட்ரஜூனோாடு இணைக்கப்பட்டுள்ள அல்க்‌ கைல்‌ 
தொகுதியைப்‌ பொறுத்துப்‌ பெயரிடப்படுகின்றது. (எ-டு) 

பெப்‌, மீதைல்‌ அமீன்‌ ல்‌] க௱106) 

(பேரரு இருமீதைல்‌ அமீன்‌ (1910001101 உறப்06) 

(1ப)௮ மும்மீதைல்‌ அமீன்‌ (1 ாள்ப்ரும்‌ கார) 
(பேய பப்‌ (00), இரு ஈதைல்‌ ஐசோ புரோப்பைல்‌ 

அமீன்‌ (1216111371 150 நாட 3] 80116) 

அல்க்கைல்‌ உறுப்புகள்‌ ஒன்றாகவே இருப்பின்‌ அந்த அமீன்கள்‌ 
“தனி” (21௦) அமீன்கள்‌ என்றும்‌, வெவ்வேறாக இருப்பின்‌ 
“கலப்பு” (“றம்‌”) அமீன்கள்‌ என்றும்‌ அழைக்கப்‌ படுகின்‌ றன. 

நான்கணைய அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடுகளைப்‌ பெயரிடும்‌ 
முறை கீழ்க்காணும்‌ எடுத்துக்காட்டுகளால்‌ விளக்கப்படுகிறது. 

(ப. )ங01 நால்‌ மீதைல்‌ அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடு 
(1ஸ்ாக ஐியு1 க்யா 19ம்‌:03106) 


பே), நய 101 ஈதைல்‌ மும்மீதைல்‌ அம்மோனியம்‌ 
ஹைட்ராக்சைடு 
(மரு! எார்றான்ரு] கராாம௦ர1மரா 1ர:ம1௦20106) 


தயாரிக்கும்‌ பொது முறைகள்‌ 
மூன்று வகை அமின்களையும்‌ தயாரிக்கும்‌ முறைகள்‌ 
(1) ஹாஃப்மான்‌ முறை (11௦18க1'5 நாகஊ௦01) (1850): 
இது அம்மோனியாவால்‌ பகுப்பதாகும்‌ (௨ஊ௱௱௦௦]4/818). ஒரு 
அல்க்கைல்‌ - ஹ்ாலைடையும்‌, ஆல்கஹ்ாலில்‌ கரைத்த அம்மோனி 
யாவையும்‌ அடைத்த குழாய்‌ ஒன்றினுள்‌ 700” வெப்ப நிலையில்‌ 
சூடுபடுத்துவதால்‌ மூன்று வகையான அமீன்கள்‌, நான்கிணைய 
அம்மோனியம்‌ சேர்மம்‌ ஆகியவற்றின்‌ கலவை உண்டாகிறது. 
௩2-ட1411) -” மு], - நி. மாம்‌ 10% 
111] பட 110] 6 111]. 110] % 
௩1111, -௩& பியி நி -- உரு] 
உய ௩% -” 10% ந] 
௩௩% ௮ [௩ீமியர்‌ 


அம்மோனியாவை மிகை அளவில்‌ பயன்படுத்தினால்‌ ஐரிணைய 
அமீனின்‌ விளைச்சல்‌ பல இடங்களில்‌ அதிகமாக உள்ளது. 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 107 


அல்க்கைல்‌ ஹ்லைடைச்‌:சிறிது ௮திக அளவில்‌ எடுத்தால்‌ மூவிணைய 
அமீன்‌ நல்ல விளைச்சல்‌ காணுின்‌ றது. 


0). ஐரர 5 


நீர்‌ அல்லது ஆல்கஹால்‌ கரைசலில்‌ உள்ள அம்மோனியாவை 
விட அம்மோனியா நீர்மத்திலேயே இவ்வினை நிகழ்த்தப்பட்டால்‌ 
ஒரிணைய அமீனின்‌ விளைச்சல்‌ அதிகரிச்சிறது. காட்டாக, வாட்‌, 
ஒட்டோ. ஆகியோர்‌ (781௩ ஊர்‌ 011௦) 79487 இல்‌ ஈதைல்‌ 
அயோடைடை. 0₹-இல்‌ உள்ள அம்மோனியா நீர்மம்‌ கொண்டு 
பகுத்ததில்‌ 465% ஈதைல்‌ அமீனும்‌, 81% இரு ஈதைல்‌ அமீனும்‌, 
17% மூம்‌ மீதைல்‌ அமீனும்‌ 15 நிமிடத்திற்கும்‌ குறைவான 
நேரத்தில்‌ உண்டாயின. 


அல்க்கைல்‌ ஹாலைடுகளின்‌ வினைத்திறத்தை நோக்க இவை 
கீழ்க்காணும்‌ வரிசையில்‌ அமைகின்றன. அல்க்கைல்‌ அயோடைடு, 
புரோமைடு குளோரைடு. 

இம்முறை ஓரிணைய அல்க்கைல்‌ ஹாலைடுகள்‌, ஈரிணைய 
ஹால்டு, ஐசோ புரோப்பைல்‌ ஹாலைடு ஆகியவற்றிற்கு மட்டும்‌ 
பொருந்தும்‌. மற்ற எல்லா ஈரிணைய, மூவிணைய ஹாலைடிகள்‌ ஒரு 
மூலக்‌ கூறு ஹாலோஜென்‌ அமிலத்தை நீக்கி ஓலிஃபினாக 
மாறுகின்றன. 101114, வகை அமீன்கள்‌ இரிக்னார்டு வினைப்‌ 
பொருள்‌ மூலம்‌ தயாரிக்கப்படு.சின்‌ றன. 


௮. ஆல்கஹால்களை அம்மோனியாவால்‌ பகுப்பதாலும்‌ 
மூன்று வகை அமீன்களின்‌ கலவை உண்டாகிறது; ஆல்கஹ்ால்‌ 
அம்மோனியாக்‌ கலவை தாமிரகுரோமைட்‌ (0008 போ௦ரப்‌(6) 
அல்லது அலுமினா (க்‌1யார௨) போன்ற வினையூடு பொருள்களின்‌ 

முன்னிலையில்‌ அமுக்கம்‌ கொடுத்துச்‌ சூடு படுத்தப்‌ படுகின்றது. 


1111, ௩௦, ௭௦ 
₹1, 4௩௦௩-௩ டாரா௦ 
௩௮1 ௩௦0,11௦ 


மிகுந்த அளவு அம்மோனியாவைப்‌ பயன்படுத்தினால்‌ 
ஓரிணைய அமீனின்‌ அளவை அதிகரிக்கலாம்‌. 


அமீன்‌ கலவைகளைப்‌ பிரித்தல்‌ 

மூன்று வகை அமீன்‌ உப்புகளும்‌, நான்கணைய உப்பும்‌ 
கொண்ட கலவையைப்‌ பொட்டாூயம்‌ ஹைட்ராக்சைடு 
கரைசலுடன்‌ வாலைவடித்தால்‌ மூன்று அமீன்களும்‌ நான்கணைய 
உப்பைக்‌ கரைசலில்‌ நிறுத்திவிட்டு ஆவியாஇப்‌ பிரிகின்‌ றன. 


108 ப கரிம வேதியியல்‌ 


(எ-டு) 
உப படி நடம்‌. உரு ப %% 0 


வாலைவடித்த அமீன்களின்‌ கலவையைக்‌ கீழ்க்காணும்‌ முறை 
களில்‌ பிரிக்கலாம்‌. 


பகுத்து வடித்தல்‌: இது மிகச்‌ சிறந்த முறையாகும்‌. 
தொழில்‌ துறையில்‌ உள்ள இம்முறை பகுப்புக்‌ கருவியின்‌ உயர்‌ 
திறத்தினால்‌ நல்ல பலனளிக்கிறது. 


ஹின்ஸ்‌ பெர்க்‌ முறை (111 ல்னத£ ௦110ம்‌) (1890): அமீன்களின்‌ 
கலவை ஒரு அரோமாட்டிக்‌ சல்‌ஃபோனில்‌ குளோரைடுடன்‌ 
செயல்‌ படுத்தப்‌ படுகிறது. முதலில்‌ பென்சீன்‌ சல்‌ஃபோனில்‌ 
குளோரைடு (13612010 3ப/0%௦001 ௦1001100) சேோ,50.,0 பயன்‌ 
படுத்தப்பட்டது. தற்பொழுது அதற்குப்‌ பதிலாக 0-டொலிவீன்‌ 
சல்‌ஃபோனில்‌ குளோரைடு (2-1016116 8010110301 011௦1106) 9-014, 
44-50, பயன்படுகிறது. இந்த அமில குளோரைடுடன்‌ 
சேர்த்த பின்‌ பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ . சேர்த்து 
அ௮க்கரைசல்‌ காரமாக்கப்‌ படுகின்றது. ஒரிணைய அமீன்கள்‌ அல்க்‌ 
கைல்‌ சல்‌ஃபோனமைடு (.&11ரர ஊ்றவாம்‌2) ஐக்‌ கொடுக்கிறது. 
காட்டாக ஈகைல்‌ அமீன்‌, ஈதைல்‌ -0-டொலுவீன்‌ சல்‌ஃ்போனமை 
டைக்‌ கொடுக்கிறது. 


பூக வரு ராரே ு௦ஙபடா, 
0] ப 


இந்த சல்்‌ஃ்போனமைடுகள்‌ பொட்டாசியம்‌ ஹைட்ராக்‌ 
சைடு கரைசலில்‌ கரையக்‌ கூடியவை. இது சல்‌ஃபோனமைடு 
ஈனால்‌ வடிவம்‌ அடைவதால்‌ உண்டாகிறது. 


௦. ௦1 
ண்ட டட ணட கட்டற பர. 
ம 
| 8011 

௦17 
ட்டும்‌ நண்பு 


| 


0 


ஈரிணய அமீன்கள்‌ இரு அல்க்கைல்‌ சல்‌ஃபோனமைடு 
(012111 ல1ற1க11106) கொடுக்கின்றன. இவை பொட்டாசியம்‌ 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 109 


ஹைட்ராக்சைடு கரைசலில்‌ கரையா. காரணம்‌ இயங்கு சமநிலை 
உண்டாகக்‌ கூடிய வாய்ப்பு சல்‌ஃபோனமைடில்‌ உள்ள நைட்ரஜன்‌ 
மீது ஹைட்ரஜன்‌ இல்லாததால்‌ இல்லை. கட்டாக, இரு ஈதைல்‌ 
அமீன்‌ இரு ஈதைல்‌ 02-டொலுவீன்‌ சல்‌ஃபோனமைடைக்‌ கொடுக்‌ 
கிறது. 


௦05௦, (0 ௨௨௯ 0,0480௮049, 
170. 


மூலீணைய அமீன்கள்‌ 2? டொலுவீன்‌ சல்‌ஃபோனில்‌ குளோரை 
டுடன்‌ வினைபுரிவதில்லை, 


காரக்சுரைசலை வாலைவடித்தால்‌ மூவிணைய அமீன்‌ பிரிந்து 
விடுகிறது. மீதியுள்ள நீர்மம்‌ வடிக்கப்படுகிறது. இதனால்‌ இரு 
அல்க்கைல்‌ சல்‌ஃபோனமைடு திடப்பொருள்‌ வடிவத்திலும்‌, அல்க்‌ 
கைல்‌ சல்‌ஃபோனமைடு கரைசல்‌ வடிவிலும்‌ கிடைக்கின்றன; 
இவற்றைத்‌ தனித்தனியே 70% கந்தக அமிலம்‌ அல்லது 25% 
ஹைட்ரோகுளோரிக்‌ அமிலத்துடன்‌ கொதிக்கவைத்தால்‌ 
அமீன்கள்‌ மீண்டும்‌ உண்டாகின்றது. 


ஒரிணைய அமீன்கள்‌ தயாரித்தல்‌ 


7. நைட்ரோ சேர்மங்களை உலோகம்‌/அமிலம்‌ கொண்டோ 
அல்லது நிக்கல்‌ முன்னிலையில்‌ ஹைட்ரஜன்‌ கொண்டோ ஆக்சிஜன்‌ 
இறக்கம்‌ செய்தல்‌. 


1] 
௩140. -- 384, ௩ம்‌ 200 
2. (௮) அல்க்கைல்‌ சயனைடுகளை ஹைட்ரஜன்‌ ஏற்றுதல்‌. 


ப 31 11001 
8 4[ந]--_-_. நயரநு 


இம்முறை அதிக மூலக்‌ கூறு எடையுள்ள அமீன்கள்‌ தயாரிக்கச்‌ 
சிறந்தது. ஏனெனில்‌ சயனைடுகள்‌ நீண்ட கரித்தொடர்‌ கொழுப்பு 
வகை அமிலங்களிலிருந்து எளிதில்‌ தயாரிக்கப்‌ படுகின்‌ றன. 


(ஆ) ஆக்சைம்களை சோடியம்‌/ஈதைல்‌ ஆல்கஹால்‌ அல்லது 
வினையூடு பொருள்‌ முறையில்‌ ஹைட்ரஜன்‌ ஏற்றுதல்‌. 


8௦-3004 [நர -” 8038 ௮100 
₹.0-100-4 [ந] - உளார்‌ 1௦ 


110 கரிம வேதியியல்‌ 


(இ) அமைடுகளை சோடியம்‌/ஈதைல்‌ ஆல்கஹால்‌ அல்லது 
வினையூடு பொருள்‌ முறையில்‌ ஹைட்ரஜன்‌ ஏற்றுதல்‌. 


௩௦௦311, -_4 [ந] நஙு 0.௦ 


மேற்கூறிய எல்லா முறைகளிலும்‌ ஈரிணைய அமீன்‌ வெவ்வேறு 
அளவுகளில்‌ துணைப்‌ பொருளாக உண்டாகிறது. வினையூடு 
பொருள்‌ ஆக்சிஜன்‌ இறக்கம்‌ மூலம்‌ ஈரிணைய அமீனின்‌ அளவை 
அதிகரிக்கிறது. 


லித்தியம்‌ அலுமினியம்‌ ஹைட்ரைடு கொண்டு நைட்ரோ 
சேர்மங்கள்‌, சயனைடுகள்‌, ஆக்சைம்கள்‌, அமைடுகள்‌ ஆகியவற்றை 
ஆக்சிஜன்‌ இறக்கம்‌ செய்தால்‌ ஈரிணைய அமீன்கள்‌ கலவாத 
ஓரிணைய அமீன்கள்‌ கிடைக்கின்‌ றன. 


3. ஆல்டிஹைடு அல்லது &ீட்டோன்‌, மிக அதிக அளவு 
அம்மோனியா, ஹைட்ரஜன்‌ (20--150 வளி அமுக்கம்‌) ஆடிய 
வற்றின்‌ கலவையை 40--750” வெப்ப நிலையில்‌ உள்ள ரானே 
நிக்கல்‌ (%86ு 141) மீது செலுத்துதல்‌. இவ்வினையை 3வளி அமுக்‌ 
கத்தில்‌ அதிக அம்மோனியம்‌ குளோரைடு ஆடம்‌ பிளாட்டினம்‌ 
(க்வொ நிக்கா) வினையூடு பொருள்‌ முன்னிலையிலும்‌ நிகழ்த்த 


லாம்‌. 


௩௦௦௩ 11 ம, நார 1.௦ 


ஈரிணைய, மூவிணைய அமீன்கள்‌ சிறிதளவில்‌ உப பொருளாக 
உண்டாகின்றன. 


இம்மாதிரி, அம்மோனியா, அல்லது ஓரிணைய அல்லது 
ஈரிணைய அமீன்களில்‌ ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன்களின்‌ 
உதவியால்‌, ஒரு ஆக்சிஐன்‌ இறக்கியின்‌ முன்னிலையில்‌ அல்க்கைல்‌ 
தொகுதிகளை ஏற்றுவதற்கு ஆக்சிஐன்‌ இறக்க அல்க்கைல்‌ ஏற்றம்‌ 
(76மம01146 ௨1101811௦0) என்று பெயர்‌. 


4. லியூக்கார்ட்‌ வினை (1,500%811 8801100): ஆல்டிஹைடு 
களும்‌, &ட்டோன்களும்‌ அதிக அளவு ௮ம்மோனியம்‌ ஃபார்மேட்‌ 
அல்லது ஃபாரர்மமைடுஉடன்‌ செயல்பட்டு அவற்றிற்குரிய 
ஓரிணைய ௮மீன்களின்‌ ஃபார்பைல்‌ சார்புப்‌ பொருளைக்‌ கொடுக்‌ 
கின்றன. இந்த ஃபார்மைல்‌ சார்புப்‌ பொருள்கள்‌ அமிலங்களால்‌ 
எளிதில்‌ ஓரிணைய அமீனாக மாறுகின்‌ றன. 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 11] 


௩௦0௩:--2 0011, _- நபி பப0-2110௦ 
| --00,-]1110, 
[ அவிகம்‌, 


௩151171100, 
5. ஹாஃப்மான்‌ முறை (ண்கா% 068௧081100) 611௦0) : 
(பார்க்க : அமில அமைடுகள்‌) 


௦03117, 104600.” வயா உறு ட்ட1,0௦0, 
_.2ப,0 


பொதுவாக இம்முறையே ஓரிணைய அமீன்கள்‌ தயாரிக்க 
உகந்ததாக உள்ளது. ப 


6. கா்ட்டியஸ்‌ வினைமூலம்‌ தயாரிக்கலாம்‌ (௦பப15 1680110117: 


ஒரு அமில அசைடை (8010 82106) ஒரு ஆல்கஹ்ரலுடன்‌ 
கொக்க வைக்கும்‌ பொழுது இது 141-அல்க்கைல்‌ பதிலியிட்ட 
யூரெத்தெனாக மாறுகிறது. இதைக்‌ காரம்‌ கொண்டு நீராற்‌ 
பகுத்தலால்‌ ஒரிணைய அமீன்‌ கிடைக்கிறது. இந்த முறைப்படி 
ஓரிணைய அமீன்கள்‌ அனைத்தையும்‌ உண்டாக்கலாம்‌. 


ப,௦ப பே, 
௩00). ரு0௦0 ட. நிரு யே, 
[அமை 
நர, 
வினை வழி : 
“கு 
௩ பணை இ. 
ஆ தோ 
॥ வைட. [இ பள்‌ வூர்‌ ந கத] 
1 27 
ணை). ம்‌ 9௦ 
ட. ॥ 
௦ 
௩:01 ௩ 10001 1101 814114, -- ௩:௦௦ 
வட்டப்‌ வெல்வது 


7. ஸ்மிட்‌ வினை (80/07 1680110): அடர்‌ கந்தக 
அமிலத்தில்‌ கரைத்த கார்பாக்கிலிக்‌ அமிலம்‌ ஒன்றைக்‌ குளோரோ 
பார்மில்‌ கரைத்த ஹைட்ரசாயிக்‌ அமிலத்துடன்‌ வினைப்படுத்த . 
ஒரிணைய அமீன்‌ உண்டாகிறது. 


172 கரிம வேதியியல்‌ 


1.50, 
௩௦௦௦-1 -_. ஙா 00, 3, 


ஹ்‌ாஃப்மான்‌ அல்லது கர்ட்டியஸ்‌ வினையை விட இம்முறையில்‌ 
ஓரிணைய அமீனின்‌ அளவு அதிகமாக “இருக்கிறது. ஆனல்‌ 
ஹைட்ரசாயிக்‌ அமிலம்‌ நச்சுத்தன்மையும்‌ வெடிக்கும்‌ இயல்பும்‌ 
கொண்டுள்ளதால்‌ ஆபத்தான முறையாகும்‌. 


8. காப்ரியல்‌ ஃப்தாலிமைடு தொகுப்பு (804௦15 ந*(:11110100 
5901116819) : ஃப்தாலிமைடை, ஆல்கஹாலில்‌ கரைத்த பொட்டா 
சியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ வினைபடுத்தினாுல்‌ பொட்டாசியோ 
ஃப்தாலி மைடு என்னும்‌ உப்பு உண்டாகிறது. இது அல்க்கைல்‌ 
ஹாலைடுடன்‌ சூடு படுத்தப்பட்டால்‌ 11-அல்க்கைல்‌ ஃப்தாலி 
மைடை (14.௫1 நுபிடிவாம்‌6)க்‌ கொடுக்கிறது. இதைப்‌ பின்பு 
20% ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்துடன்‌ அமுக்கம்‌ கொடுத்து 
சூடு படுத்துவதாலோ அல்லது பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைமு 
கரைசலுடன்‌ கொதிக்க வைப்பதாலோ நீராற்‌ பகுக்கப்பட்டு 
ஃப்தாலிக்‌ அமிலத்தையும்‌, ஒரு ஒரிணைய அமீனையும்‌ கொடுக்கிறது 


ட்ப 
படு 


பு. ௦ 001 
வை... * கட] 
0௦001 


நீராற்‌ பகுப்பு கடினமாக இருப்பின்‌, அல்க்கைல்‌ 
ஃ௦யப்தாலிமைடை ஹைட்ரசீனுடன்‌ பகுத்தல்‌ அமீன்‌ 
உண்டாகிறது. | 


௦ ன்‌ கட்‌ 
2 ஷு. ப்1 க்‌ 841] 
ட ர்‌ ட்‌ ல்‌ ணக | ட ஈவா 
ஆ ௦௦ ள்‌ உ ட்துன்‌ 


இம்முறையில்‌ தூய ஓரிணைய அமீனைப்‌ பெறலாம்‌, 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 112 


9. அமினோ அமிலங்களை கார்பாக்சில்‌ நீக்கம்‌ செய்தல்‌; 
அமினே அமிலங்களை பேரியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ வாலை 
வடிப்பதால்‌ கார்பாக்சில்‌ நீக்கம்‌ ஏற்படுகிறது. காட்டாக 
களைசின்‌ மீதைல்‌ அமீன்‌ கொடுக்கிறது. 


8(௦011. 
மே, மா )ட௦ப்‌ அவி பெ]. மே, 
10. இரிக்னார்டு வினைப்பொருளையும்‌, குளோரமீனையும்‌ 
வினைப்படுத்து தல்‌. ்‌ 
18% - பேய்‌, கா்‌ -- நர்‌ 
இங்கு உறுபொருள்‌ தூரயதாகக்‌ கிடைக்கிறது. 


11. மூவிணைய அல்க்கைல்‌ தொகுதியுள்ள ஒரிணைய அமீன்‌ 
தயாரிக்கச்‌ சிறந்த வழி கீழ்க்காணும்‌ முறையாகும்‌, 


அசெட்டிக்‌ அமிலத்தில்‌ கரைத்த சோடியம்‌ சயனைடுடன்‌ 
முதலில்‌ மூவிணைய ஆல்கஹாலைச்‌ சேர்த்த, பின்பு சுந்தக 
அமிலத்தைச்‌ சேர்க்க வேண்டும்‌. உண்டான ]4-அல்க்கைல்‌ ' 
ஊபார்மமைடு (14-11 ௦08) சோடியம்‌ ஹைம்ராக்‌ 
சைடால்‌ நீராற்‌ பகுக்கப்படுகிறது. 


1.50, 10 
௩௦௦௭.--,௩௦௦5௦௩ ௩ 0௫2-01.0500ய 
11௦ 11௨017 





“ வ நு இட ௮ இட்ரரனருது உரு, 
ஈரிணைய அமீன்கள்‌ தயாரித்தல்‌ 
1. அல்க்சைல்‌ ஐசோ சயனைடை ஆச்சிஐன்‌ இறக்கம்‌ 
செய்தல்‌, 
31402 -- 41) ஙி, 
இம்முறையில்‌ உண்டாகும்‌ எல்லா அமீனிலும்‌ மீதைல்‌ 


தொகுதி இருக்கும்‌. ஆனால்‌ இது அதிக அளவில்‌ செய்முறையில்‌ 
இல்லை. 


2. ஓரி்ணய அமீனை வேண்டிய அளவு அல்க்கைல்‌ ' 
ஹாலைடுடன்‌ கலந்து சூடுபடுத்துதல்‌, ப 


11, ட... விய]? “17% 
க.வே. 8 


% 


774 ப | கரிம வேதியியல்‌ 


3. அனிலீனை அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ கலந்து சூடு செய்தால்‌ 
இரு அல்க்கைல்‌ அனிலீன்‌ (ப்‌/விர1காபி16) உண்டாகிறது: 
இதை நைட்ரஸ்‌ அமிலத்துடன்‌ செயல்படுத்தி 0-நைட்ரோசோ- 
இரு அல்க்கைல்‌ ௮னிலீனாக உண்டாக்கப்படுகிறது. இப்பொருளை 
சோடியம்‌ ஹைட்ராக்சைடு கரைசலுடன்‌ கொக்க வைத்தால்‌ 
குரய ஈரிணைய அமீனும்‌, 0-நைட்ரோசோ பீனாலும்‌ கிடைக்‌ 
கின்றன. 


புடி 11௩, 1: ௦ 


11 உய 
அட) அட[] அட] ௮௯ 


ஈரிணைய அமீன்கள்‌ தயாரிக்கும்‌ றந்த முறைகளில்‌ இதுவும்‌ 
ஒன்று. ப 
4. ஸ்ஷிஃப்‌ காரத்தை (601115 1850) வினையூடு பொருள்‌ 
கொண்டு ஆக்சிஜன்‌ இறக்கம்‌ செய்கல்‌: ஸ்ஷிஃப்‌ காரம்‌ ஒரு 
ஓரிணைய அமீனும்‌ ஒரு ஆல்டிஹைடும்‌ செயல்பட்டு உண்டாகிறது 
நய, ௩-0 (11-0௩ 


ரானே]141 . 
. பபப. ௩ 








்‌ 
இம்முறையில்‌ தயாரிக்கும்‌ ஈரிணைய அமீன்களில்‌ ஒரு அரே 
மாட்டிக்‌ தொகுதி இருக்கும்‌, (பொதுவாக % ஃபிீனைல்‌ உறுப்‌ 
பாகும்‌ ம்‌...) 
5. இரு அல்க்கைல்‌ சயனமைடை. (1811-1 குவாம்‌). 
அமிலம்‌ அல்லது காரம்‌ கொண்டு நீராற்பகுத்தல்‌. 
11௨01) 


153 1௦. 
வே1-011---- நு ரு. உரு ரு உர ப. 00, 
ஆ, 


மூவிணைய அமீன்கள்‌ தயாரித்தல்‌ 
1. அம்மோனியாவின்‌ அல்கஹால்‌ கரைசலைக்‌ கம்‌ உள்ள 
சமன்பாட்டின்படி. வேண்டிய அளவை விடச்‌ சிறிது அதிகமான 
அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ கலந்து சூடுபடுத்தல்‌. ப 
3-1) 11 306 
வினைக்கலவை காரமாக்கப்பட்டு வாலைவடித்தால்‌ மூவிணைய 
அமீன்‌ ஆவியாகிப்‌ பிரிகிறது. மீதியுள்ள நான்கிணைய சேர்மத்தை 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 1]த 


வெற்றிடத்தில்‌ வாலை வடித்து மேலும்‌ சிறிகளவு மூவிணைய அமீன்‌ : 
பெழலாம்‌. 


2, கார்போனில்‌ சேர்மத்தை (அதிக அளவில்‌) ரானே நிக்கலை 
ஊடு பொருளாகக்‌ கொண்டு, அ௮ம்‌?மானியா அல்லது ஓரிணைய 
அல்லது ஈரிணைய அமீன்‌ முன்னிலையில்‌ ஹைட்ரஜன்‌ ஏற்ற 
மூவிணைய அமீன்‌ உண்டாகிறது. 


111 
௩ -௩ப்டி ப பர டா 
நான்கிணைய சேர்மங்கள்‌ தயாரித்தல்‌ 


அம்மோனியாவை அதிக அளவு அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ 
கலந்து சூடு படுத்துதல்‌ சிறந்த முறையாகும்‌. 


ஓரிணைய அல்லது ஈரிணைய அல்லது மூவிணைய அமீனையும்‌ 
அம்மோனியாவிற்குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்தலாம்‌. வேண்டிய 
நான்கிணைய பொருளைப்‌ பொறுத்து ஆரம்பிக்கும்‌ பொருள்களைத்‌ 
தோர்ந்தெடுக்கவேண்டும்‌. காட்டாக, ஈதைல்‌ மும்மீதைல்‌ 
அம்மோனியம்‌ அயோடைடு தயாரிக்க, மும்மீதைல்‌ அமீனை 
ஈதைல்‌ அயோடைடுடன்‌ கலந்து சூடு படுத்தலாம்‌. 


(1171 ஆ மி ர்‌ (002) 140 பி. க்‌ 


அமீன்களின்‌ பொதுத்தன்மைகள்‌ : குறைந்த கரியணுக்கள்‌ 
உள்ள அமீன்கள்‌ வாயுக்கள்‌; இவை நீரில்‌ கரையக்கூடியவை; 
இதையடுத்து வரும்‌ அமீன்கள்‌ நீர்மங்கள்‌. பிறகு மற்றவை 
திண்‌ மங்கள்‌. மூலக்கூறு எடை அதிகமாக ஆக, நீரில்‌ கரைதிறன்‌ 
குறைகிறது. ஆவியாகக்கூடிய அமீன்கள்‌ யாவும்‌ செறிந்த மீன்‌ 
நாற்றம்‌ உள்ளவை; எரியும்‌ தன்மையன. அமீனின்‌ வினைகள்‌ 
அதிக அளவில்‌ அவற்றின்‌ வகையைப்‌ பொறுத்ததாகும்‌. 


மூவகை அமீன்களின்‌ பொதுவினைகள்‌ 


(1) எல்லா அமீன்களும்‌ அம்மோனியாவைவிட அதிக காரத்‌ 
தன்மை கொண்டவை. 


௩அ1-ட,௦--ஈ கா * -௦ய- 


அமீன்களின்‌ காரத்தன்மை அவை எந்த அளவிற்குத்‌ தனி 
ஜோடி (1006 றவ) எலெக்ட்ரான்௧களைப்‌ புரோட்டான்‌ 
ஏற்றத்திற்கு வழங்குகின்றன என்பகைப்‌ பொறுத்து அமைகறது. 
மேற்போக்காகப்‌ பார்த்தால்‌ அல்க்கைல்‌ தொகுதிகளின்‌ . 
எண்ணிக்கை அதிகம்‌ ஆக ஆக தனிஜோடி எலெக்ட்ரான்கள்‌ 


776 கரிம வேதியியல்‌ 


அதிக அளவில்‌ கிடைக்கும்‌ காரணம்‌ அல்க்கைல்‌ தொகுதிகள்‌--1 
விளைவு (--ஏவல்‌ விளைவு) கொண்டவை. எனவே அமீனின்‌ 
காரத்தன்மை அதிகரிக்கும்‌ எனத்தோன்றும்‌. ஆனால்‌ காரத்‌ 
தன்மை கீழ்க்காணும்‌ வரிசையில்‌ அமைகிறது. 


பதக அங்க பதக அ 


இவ்வரிசைக்கு ஆன காரணம்‌ தெளிவாகவில்லை. : கொள்ளிடக்‌ 
காரணம்‌ ($(மா!௦ 180101) இங்கு செயல்‌ படுகிறது என்று கூறப்‌ 
படுகிறது. புரோட்டான்‌ சேர்ந்தால்‌ கூட்டம்‌ அதிகமாவதால்‌, 
இட இறுக்கம்‌ உண்டாகிறது; இது மூவிணைய அமீனில்‌ அதிகமாக 
இருக்கும்‌. இதனால்‌ இம்மூலக்‌ கூறின்‌ திலைப்புத்‌ தன்மை ($1801/103/) 
குறைக்கப்படுகிறது. அதாவது அதன்‌ காரத்தன்மை குறைக்கப்‌ 
படுகிறது. பிணைப்பு ஜோடி, தனி ஜோடி எலெக்ட்ரான்கள்‌ 
அனைத்தும்‌ $ற” மண்டலத்தில்‌ இருப்பதாகவும்‌, தனி ஜோடி 
எலெக்ட்ரான்‌ பிணைப்பு ஜோடிகளிடத்தில்‌ அதிக நெருக்கத்தை 
உண்டாக்குவதாகவும்‌ கருதினால்‌, புரோட்டான்‌ ஏற்றம்‌ தனி 
ஜோடியைப்‌ பிணைப்பு ஜோடியாக மாற்றுவதனால்‌ நெருக்கத்தைக்‌ 
குறைக்கும்‌ எனத்‌ தெரிகிறது. 


எல்லா ஒனியம்‌ அயனிகளும்‌ (011௦001018) நேர்‌ மின்னூட்டம்‌ 
பெற்றிருப்பதால்‌ கரைப்பான்‌ ஏற்றம்‌ பெறுகின்றன. அயனி 
உருவில்‌ பெருத்திருந்தால்‌, கரைப்பான்‌ ஏற்றம்‌ குறைந்திருக்கும்‌. 
எனவே அந்த அயனியின்‌ நிலைப்புத்‌ தன்மை குறைகிறது. 

மை, நாவு வரிசையில்‌ பார்த்தால்‌, தனி ஜோடி 
எலெக்ட்ரான்‌ கிடைப்பது எளிதாக இருந்தாலும்‌ அயனியின்‌ 
பருமன்‌ அதிகரிப்பதால்‌ கரைப்பான்‌ ஏற்றம்‌ குறைவாக 
இருக்கும்‌. ஏவல்‌ விளைவு தனிஜோடி எலெக்ட்ரானை புரோட்டான்‌ 
ஏற்றத்திற்கு அதிக அளவில்‌ கிடைக்க வழி வகுத்தாலும்‌, 
கரைப்பான்‌ ஏற்றம்‌ குறைவாக .இருப்பதால்‌ நிலைப்புக்‌ தன்மை 
குறைந்து காணப்படுகிறது. 

(2) எல்லா. அமீன்களும்‌ அமிலங்களோடு உப்புகளைக்‌ 
கொடுக்கின்மன. காட்டாக மீதைல்‌ அமீன்‌ ஹைட்ரோகுளோரிக்‌ 


அமிலத்தோடு சேர்ந்து மீதைல்‌ அம்மோனியம்‌ குளோரைடை 
(ரரி கராய (11௦002)க்‌ கொடுக்கிறது. 


 சநெதுர நாரு .-.- -. [ராரா 


அமீன்‌ உப்புக்களில்‌ நைட்ரஜன்‌ நான்கு சக இணைப்பும்‌ 
ஓற்றை மின்‌ இணைப்பும்‌ (14160110581601) கொண்டது. ஆனால்‌ 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ ச்சா 


அவற்றின்‌ முறையைக்‌ காட்ட அமீன்‌ உப்புகளின்‌ வாய்‌ 
பாடுகள்‌, கீழ்க்காணுமாறு எழுதப்படுகின்‌ றன. 


பேய்‌, நப்‌ மீதைல்‌ அமீன்‌ ஹைட்ரோ குளோரைடு. 
[(செ2, 110], 150 -- இரு ஈதைல்‌ அமீன்‌ சல்பேட்‌. 


(4) எல்லா அமீன்களும்‌ அல்க்கைல்‌ ஹாலைடுடன்‌ சேர்ந்து 
அமீனைவிட அதிக அல்க்கைல்‌ தொகுதி கொண்ட அம்மோனியம்‌ 
ஹாலைடுகளைக்‌ கொடுக்கின்றன. 


ரது பா .. நடரா) 177- 


(4) அமீன்‌ உப்புகள்‌ அதிக வெப்பநிலைக்குச்‌ சூடுபடுத்தப்‌ 
பட்டால்‌, ஓரு மூலக்கூறு அல்க்கைல்‌ ஹாலைடு நீக்கப்படுகிறது. 
நர] 
பே [ய்‌ ட்டி - .-. நட்டா], 
[16] 
௮ 1071-1111 (] 


ஒரு மூவிணய அமீன்‌ கலப்பு அமீனாக இருந்தால்‌, மிகச்சிறிய 
அல்க்கைல்‌ தொகுதி முதலில்‌ நீக்கப்படும்‌. 


1101 
(வே, முற ராடு 


இயற்கையில்‌ தாவரங்களில்‌ இருக்கும்‌ அல்கலாய்டு (வி1:1௦10) 
போன்ற பொருள்களில்‌ உள்ள மீதைல்‌ இமினேதொகுதியை 


1] அ அளவிட. இதுவே அடிப்படையாகும்‌. 


மீதைல்‌ தொகுதியுள்ள அமீன்களை ஹைட்ரயோடிக்‌ அமிலத்‌ 
தோடு கலந்து 150”குச்‌ சூடுபடுத்தினால்‌, மீதைல்‌ உறுப்பு மீதைல்‌ 
அயோடைடாக மாற்றப்படுகிறது. 
150” 
உப்‌ ப. மநாப பப 


இது மீதைல்‌ இமினோ தொகுதிகளைக்‌ கண்டு பிடிக்க உதவும்‌ 
ஹெர்சிக்‌-மெயர்‌ முறையாகும்‌. ([107212-%[:ு2 141௦07. ஒரே 
சேர்மத்தில்‌ மீதைல்‌ இமினோ, மீதாக்சில்‌ ஆகிய இரு தொகுதி 
களும்‌ இருப்பின்‌, ஹைட்ரயோடிக்‌ அமிலத்தோடு 100”க்குச்‌ சூடு 
செய்தால்‌ மீதாக்சில்‌ உறுப்பு மட்டும்‌ மீதைல்‌ அயோடைடாக 
மாறுகின்றது. 


] 
8௦௦. 1 - ௨௩௦.0 1 


718 ப கரிம வேதியியல்‌ 


இவ்வாறு மீதாக்சில்‌ தொகுதிகளை அளவிடுவது ஷீஸல்‌ முறை 
(216581 1611௦0) எனப்படும்‌. 


ஓரிணைய ஈரிணைய அமீன் களின்‌ பொது வினை கள்‌ 


-ஒஹரிணைய, ஈரிணைய அமீன்கள்‌ அமிலகுளோரைடுகள்‌, 
அல்லது நீரிலிகளுடன்‌ ரல்‌! 11-அல்க்கைல்‌ அமில அலம்டு 
களைக்‌ கொடுக்கின்‌ றன. 


_ ரா ா௦ெ,௦௦),௦-- ரூ.௦௦ 0,0௦௦0 


ஒற்றை அசெட்டைல்‌ சார்புப்‌ பொருள்களான இவை எளிதில்‌ 
குயாரிக்கப்‌. படுகின்றன. இவை நல்ல படிகத்‌ திண்மங்கள்‌ 
ஆதலால்‌ ஓரிணைய அ௮மீன்களைக்‌ கண்டறிய உதவுகின்‌ றன. 


இரு அசெட்டைல்‌ சார்புப்‌ பொருள்கள்‌ தயாரித்தல்‌ கடினம்‌. 
எனினும்‌ ௮திக அசெட்டைல்‌ ஏற்றும்‌ . பொருளும்‌, உயர்‌ வெப்ப 
நிலையும்‌ அவற்றைக்‌ கொடுக்கின்‌ றன. 


₹1111000, --(௦ெ,00),0- ௩100௦0), ௪,௦௦௦ 


ஈரிணைய அமீன்கள்‌ ஒற்றை அசைல்‌ சார்புப்‌ பொருள்‌ மட்டும்‌ 
கான்‌ கொடுக்க முடியும்‌, | 


உட்ப ராவு பரு 


அசெட்டைல்‌ ஏற்றம்‌ பெற்ற அமீன்கள்‌ நடு நிலையான 
பொருள்கள்‌. 


சல்‌ போனில்‌ குளோரைடுகளும்‌ ஓரிணைய, ஈரிணைய அமீன்‌ 
களுடன்‌ வினைபுரிந்து 11-அல்க்கைல்‌ சல்‌ஃபோனமைடுகளைக்‌ 
கொடுக்கின்‌ றன. 


(2) வன்‌ காரங்களின்‌ முன்னிலையில்‌ ஹாலோஜென்கள்‌ 
ஓரிணைய, ஈரிணைய அமீன்களுடன்‌ வினைபுரிந்து ஹாலோஜெனோ 
அமீன்கள்‌ உண்டாகின்றன. ஓரிணைய அமீன்கள்‌ ஹாலோஜெனின்‌ 


அளவைப்‌ பொறுத்து ஒற்றை அல்லது இரு ஹுலோஜெனோ 
சார்புப்‌ பொருளைக்‌ கொடுக்கின்‌ றன. 


2 
ட 411-611. 





2011௨0 
- ஷ்‌ 14% 





33117 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ [19 


(3) ஒரிணைய அமீன்கள்‌ நைட்ரோசில்‌ குளோரைடுடன்‌ 
அல்க்கைல்‌ குளோரைடும்‌, ஈரிணைய அமீன்கள்‌ நைட்ரோசோ 
அமீனும்‌ கொடுக்கின்‌ றன. 

உண, 10ங்‌ -- ஈரடி 1.0 
ப 8 பாடட்‌ - ௩௮--110- பர்‌ 

(4) சோடியத்தகோடு சூடு செய்யப்பட்டால்‌, ஒரிணைய, 

ஈரிணைய அமீன்கள்‌ சோடியம்‌ உப்புகள்‌ கெ௱டுக்கின்றன. 
81417,-]11 -- [41] அகா, 
௩ -பாக [நு] அரு, 

(5) இிரிக்னார்டு வினைப்‌ பொருளுடன்‌ ஓரிணைய அமீன்கள்‌ 
இரு படிகளாக வினைபுரிகின்றன. முதற்படி சாதாரண வெப்ப 
நிலையிலும்‌, இரண்டாவது படி உயர்‌ வெப்ப நிலையிலும்‌ நிகழ்‌ 
கின்‌ றன. 

உ, பேரறி -.. பே விய 
உங்நாத- ட பிகர -- வே 12), 

ஈரிணைய அமீன்கள்‌ ஒரு மூலக்கூறு கிரிக்னார்டு வினைப்‌ 
பொருளுடன்‌ வினைபுரிகின்‌ றன. 

௩௮ ட ங்ராது -- பே. 1118௫ 

(6) ஓரிணைய, சரிணைய அமீன்கள்‌ ஃபினைல்‌ஐசோ சயனேட்‌ 
டுடன்‌ (21181]31 180 வாகர்‌£) பதிலீடு செய்யப்பட்ட யூரியாவைக்‌ 


கொடுக்கின்றன. இவைகள்‌ அமீன்களின்‌ சார்புப்‌ பொருள்‌ 
களாகப்‌ பயன்‌ படுகின்றன. 


உரு பொடி ஙி 011 
உ ட வேவ - 11-01 04 
(7) இவ்விரு வகை அ௮மீன்களும்‌ (மானிக்‌ வினையில்‌ (1181111011 
16201100) பங்கு கொள்கின்றன. 
வேய, - பப்ப ஙயஙரப்‌ 
_. வேட்ட ய போயி ப்ப 10 
ஓரிணைய அமீன்களின்‌ வினைகள்‌ 


7, குளோரோ பார்ம்‌ ஆல்கஹாலில்‌ கரைந்த பொட்டாசியம்‌ 
ஹைட்ராக்சைடு ஆகியவற்றுடன்‌ ஓரிணைய அமீன்களைக்‌ கலந்து 


120 கரிம வேதியியல்‌ 


சூடு படுத்தினால்‌ ஐசோ சயனைடுகள்‌ உண்டாகின்றன. பப்‌ 
ஓரிணைய அமீன்களைக்‌ கண்டறியப்‌ பயன்படுகிறது. 


உரு, ரம -3%0௦ந--_-- 10 43% 311,0௦0 


2. கார்பன்டைசல்பைடு உடன்‌ சூடு படுத்தப்பட்டால்‌, 
ஓரிணைய அமீன்கள்‌ டைத்தயோ கார்பமிக்‌ அமிலம்‌ (01141௦ 
கோகா1௦௦ 8014) உண்டாகிறது. இது மெர்க்குரிக்‌ குளோரைடால்‌ 
அல்க்கைல்‌ ஐசோ தயோ சயனேட்டாகப்‌ பகுக்கப்படுகிறது. 
(157 150 ப1௦ ௦ வாக716) 
கட பஹ 

ம்‌ ன 
வய, * த --௮ 54 6 டகவடட்த்‌ இறவ ச 1 
5 ௩2002: 
இவ்வினை ஹாஃப்மான்‌ மஸ்ட்டார்ட்‌ எண்ணெய்‌ வினை 
(நிவா ராமல்காம்‌ ௦1/1 10801101) எனப்படும்‌. இதுவும்‌ ஒரிணைய 
அமீன்களை அறிய உதவும்‌ சோதனையாகும்‌. 

2. அரேோமாட்டிக்‌ ஆல்டிஹைடுகளுடன்‌ சேர்ந்து ஒரிணைய 

அமீன்கள்‌ ஸ்ஷிப்‌ காரங்களைக்‌ (501111 085௦5) கொடுக்கின்‌ றன. 
வே,ஙடி--ஙிய்‌ .- வேய்‌ 10 

4. நைட்ரஸ்‌ அமிலத்துடன்‌ ஒரிணைய அமீன்கள்‌ வினைபடும்‌ 
பொழுது நைட்ரஜன்‌ வாயு விடுபடுகிறது: 

8], நாட, ௩011-1 0 


இதன்‌ வினைவழியை ஸியூகஸ்‌, இங்கோல்டு (110215, 1௩2௦10 
1950) ஆகியோர்‌ பின்‌ வருமாறு அபைகிறதென விளக்குகின்றனர்‌: 


111410, ப ஸ்‌ 
81117 -.-. ந] -.” ந. 1] 


(-) ்‌ 
பரவித்‌ ழு -- ௩-௮. பப கு ஒலிஃபீன்‌ 


இங்கு சாதாரண வளையத்திலமையா ஓரிணைய அமீன்‌, அமீன்‌ 
தொகுதி அகற்றலுக்கு (0௦81181100) உட்படுகிறது. முதலில்‌ 
இது டையசோனியம்‌ அயனியாக உண்டாகிப்பின்‌ ஆல்கஹா 
லாகவும்‌, ஓலிஃபீனாகவும்‌ மாறுகிறது. 


5. ஓரிணைய அமீனில்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌: ஆக்சிஜனேற்ற 
வினைப்பொருளையும்‌ அல்க்கைல்‌ தொகுதியையும்‌ பொறுத்து விளை 
பொருள்கள்‌ மாறுகின்றன. 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 121 


(1) பொட்டாசியம்‌ பர்மாங்கனேட்டுடன்‌ நடைபெறும்‌ வினை 
வருமாறு. 


0] 11,௦0 
நு _- நய நு 1010 -- 1414, 


ஆல்டி. மைன்‌ 
(வய்பா116) 
[ட]. . 11,0 
உர்‌ ௩௦ 160-111, 
கட்டிமைன்‌ 
(1821100116) 


[0] 
உடு,” ௩௦1010, 


(1) காரோ அமிலத்துடன்‌ (௨௦5 8010) நடை பெறும்‌ 
னை: 


௦ டி 0] ஐடி 0 4 ௩௨ 0௮ ௨00 
1-.அல்க்கைல்‌ ஆல்டாக்சைம்‌ 
ஹைட்ராக்சில்‌ அமின்‌ கு 
ன்‌ 
ப்‌ னி - நை 4" 
ட 
| 0 


ஹைட்ராக்சமிக்‌ அமிலம்‌ 
[0] 
உயரிய, நட 10ப 


[0] 
வொ, - நடு, 
ஈரிணைய அமீன்களின்‌ வினைகள்‌ 


(1) நைட்ரஸ்‌ அமிலத்தோடு ஈரிணைய அமீன்கள்‌ வினைபுரிந்து 
கரையாத எண்ணெய்‌ போன்ற நைட்ரோசோ அமீன்கள்‌ 
உண்டாகின்றன. நைட்ரஜன்‌ வெளிவருவதில்லை. 


13311] -1110, -_” ந; 101.௦ 


நைட்ரோசோ அமீன்கள்‌ மஞ்சள்‌ வண்ண எண்ணெய்‌ போன்ற 
நீர்மங்கள்‌, நீராவியில்‌ ஆவியாகக்‌ கூடியவை. சிறிது ஃபீனாலோடும்‌, 
அடர்‌ கந்தக அமிலத்தோடும்‌ இதைக்‌ கலந்து சூடுபடுத்தினால்‌ 
பச்சைக்‌ கரைசல்‌ உண்டாகிறது. இப்‌ பச்சைக்‌ கரைசல்‌ 
சோடியம்‌ ஹைட்ராக்சைடைச்‌ சேர்த்துக்‌ காரமாக்கினால்‌ கருநீல 
மாக மாறுகிறது. இது ஈரிணைய அமீனுக்கு ஒரு சோதனையாகப்‌ 


722 கரிம வேதியியல்‌ 


பயன்படுகிறது. இது லீபார்மான்‌ நைட்ரோசோ வினை (1/60௦- 
17௨118 1111080 10801101) எனப்படும்‌. 


விளாவிய ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்தோடு கொதிக்க 
வைத்தால்‌ நைட்ரோசோ அமீன்கள்‌ நீராற்‌ பகுக்கப்பட்டு அமீன்‌ 
உண்டாகிறது. 
| [101 
௩ு௰ுஎ-110- 1, உருப்பு, 


(2) கார்பன்‌ டைசல்‌ஃபைடுடன்‌ சூடு செய்தால்‌, 
டைத்தயோ கார்பமிக்‌ அமிலம்‌ உண்டாகிறது. இது மெர்க்குரிக்‌ 
குளோரைடால்‌ அல்க்கைல்‌ ஐசோ தயோ சயனேட்டாகப்‌ 
பகுக்கப்படுவதில்லை. 

பு. 
ச்‌ 
ஓ ௬-4 ௭144-60 
511 

(3) ஈரிணைய அமீன்கள்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றம்‌ பெறுகின்றன. 
உறுபொருள்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றும்‌ பொருளைப்‌ பொறுத்து இருக்‌ 
கின்றன. ப ப 

்‌ 110. 
811.” உரு] 
நால்‌ அலைக்கைல்‌ ஹைட்ரசீன்‌ 
1150. 
௮1 ---. உப 
மூவிணைய அமீன்களின்‌ வினை கள்‌ 
(1) மூவிணைய அமீன்கள்‌ குளிர்ந்த நைட்ரஸ்‌ அமிலத்தில்‌ 


கரைந்து நைட்ரைட்‌ உப்பைக்‌ கொடுக்கின்றன, %,14--1110, 
அல்லது [1514111111 - 

இதன்‌ கரைசல்‌ சூடாக்கப்பட்டால்‌, நைட்ரைட்‌ சிதைந்து 
நைட்ரோசோ அ௮மீனும்‌ ஆல்கஹாலும்‌ உண்டாகின்‌ றன. 

[௩110-௩ ௩௦0-௩0௦ 

(2) பொட்டாசியம்‌ பர்மாங்கனேட்‌ மூவிணைய அமீன்களை 
எவ்விதத்திலும்‌ மாற்றுவதில்லை. ஆனால்‌ கர்ரோ அமிலம்‌ (0௦9 
8014) அல்லது ஹைட்ரஜன்‌ பர்‌ ஆக்சைடு ஆல்‌ அமீன்‌ 
ஆக்சைடாக (௨106 0406). ஆக்சிஜன்‌ ஏற்றப்படுகிறது, 

௩4-01-5௩௮0 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ , த்தி 


(3) சயனோஜன்‌ புரோமைடுடன்‌ மூவிணைய அமீன்கள்‌ இரு 
அல்க்கைல்‌ சயனமைடு (181131 நூகஈக௱ர06) கொடுக்கின்‌ றன. 


௩31- நார” நடரா.” உருட்ட 


இந்த இரு அல்க்கைல்‌ சயனமைடுகள்‌ எளிதில்‌ அமிலம்‌ 
- அல்லது காரத்தால்‌ நீராற்‌ பகுக்கப்பட்டு ஈரிணைய அமீனைக்‌ 
கொடுக்கின்்‌ றன. 


1௦ 
௩31.” ௩௩௨-௦௦௦ ஐத்‌ 4 00, 


இம்முறை மூவிணைய அமீனை ஈரிணைய அமீனாக மாற்ற ஒரு 
வழியாகும்‌. அதிக அளவில்‌ இது மூவிணைய நைட்ரஜன்‌ உள்ள 
வளைய அமீன்சளின்‌ வளையத்தை விரிக்க உதவுகின்றது. 
நான்கிணைய அம்மோனியம்‌ சேர்மங்கள்‌ ப 

நான்சணைய அம்மோனியம்‌ உப்புகள்‌ வெண்மையான 
படிகத்திண்மங்களாகும்‌; நீரில்‌ கரையக்கூடியவை. கரைசலில்‌ 
முழுவதும்‌ அயனிகளாகப்‌ பிரிந்திருக்கின்றன. நான்கிணைய 
அம்மோனியம்‌ ஹாலைடை வெற்றிடத்திஸ்‌ சூடுபடுத்தினால்‌ 
மூவிணைய அமீன்‌ உண்டாகிறது. 


ரர ௩1 ப ரம 


நீர்‌ சுலந்த வெள்ளி ஆக்சைடு (00184 811707 03106) நான்கைய 
அம்மோனியம்‌ ஹாலைடை, நான்கணைய அம்மோனியம்‌ ஹைட்‌ 
ராக்சைடாக மாற்றுகிறது. 


கு1ஈ%- ௦.” நரர01- கு 


இம்மாற்றத்தை மெத்தனாலில்‌ கரைத்த பொட்டாசியம்‌ 
ஹைட்ராக்சைடு மூலமும்‌ நிகழ்த்தலாம்‌. பொட்டாசியம்‌ ஹாலைடு 
வீழ்படிவாகப்‌ பிரிகிறது. இதை வடித்துப்‌ பிரித்து, வடிகரைசலை 
ஆவியாக்க நான்கணைய அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடு இடைக்‌ 
“கிறது. நீரில்‌ கரைத்த பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடு 
நான்கணைய அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடை உண்டாக்கு 
வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 


நான்கணைய அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடுகள்‌ வெண்ணிற 
மான படிவங்கள்‌. இவை நீர்‌ க௫யும்‌ (461101650011) தன்மையுள்ள 
படிகத்திண்மங்கள்‌. சோடியம்‌, பொட்டாசியம்‌ ஹைட்ராச்சைடு 
களைப்‌ போலவே இவைகளும்‌ வன்காரங்களாகும்‌. இவற்றின்‌ 
கரைசல்கள்‌ கார்பன்‌ டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ௮ம்‌ 
மோனியாவை வெளித்தள்ளுகின்‌ றன. 


1724 கரிம வேதியியல்‌ 


நான்கணைய அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடுகளின்‌ வெப்பச்‌ 
சிதைவு மிகவும்‌ முக்கியமானதொரு வினையாகும்‌. 


நால்‌ மீதைல்‌ அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடு மட்டும்‌ 
வெப்பத்தால்‌ சிதைவுற்று ஒரு ஆல்கஹாலை (மீதைல்‌ ஆல்கஹால்‌)க்‌ 
கொடுக்கிறது. ப 


ணா ு-- ரா) நடவு 


மற்ற எல்லா நான்கிணைய அம்மோனியம்‌ ஹைட்ராக்சைடு 
களும்‌ ஒரு ஒலிஃபீனையும்‌, நீரையும்‌ கொடுக்கின்‌ றன. 


(கே)காள-- முநுதா ர, 1௦ 


வெவ்வேறு அல்க்கைல்‌ தொகுதிகளில்‌ ஒன்று மீதைல்‌ 
தொகுதியாக இருப்பின்‌, அந்த நான்கணைய அம்மோனியம்‌ 
ஹைட்ராக்சைடிலிருந்து மீதைல்‌ உறுப்பு பிரிக்கப்படுவதில்லை; அது 
நைட்ரஜனோடு பிணைந்து அமீனில்‌ தங்கிவிடுகிறது. மற்ற 
பொருத்தமான ஒரு அல்க்கைல்‌ தொகுதியே ஒலிஃபீனாக வெளி 
வருகிறது. மேலும்‌, ஈதைல்‌ தொகுதி ஓன்று இருப்பின்‌, மற்ற 
ஒலிஃபீன்களை விட எதிலீன்‌ உண்டாகிறது. இதற்கு ஹாஃப்மன்‌ 
விதி (11௦8௨8 ரய) எனப்பெயர்‌. ஹைட்ராக்கில்‌ அயனியும்‌: 
ஏதாவது ஒரு அல்க்கைல்‌ தொகுதியில்‌ உள்ள ஒரு (3-ஹைட்ரஜன்‌ 
அணுவும்‌ (முக்கியமாக ஈதைல்‌ தொகுதியில்‌ உள்ள 0-ஹைட்ரஜஐன்‌ 
அணுக்களில்‌ ஒன்று) சேர்ந்துதான்‌ எப்பொழுதும்‌ நீராக நீக்கப்‌ 
படுகின்றன. 


௩. த 
(ேூயாு,உரஊு-- -ரர0ு-_- மரா 
-ஹேெி4 1,0௦0 


$-ஹைட்ரஜஐன்‌ அணு அந்த நான்கிணைய ஹைட்ராக்சைடில்‌ 
இல்லையெனில்‌, காட்டாக, நால்‌ மீதைல்‌ அம்மோனியம்‌ ஹைட்‌ 
ராக்சைடு, ஒலிஃபீன்‌ உண்டாவதில்லை. 


மேற்கண்ட வினை ஹாஃப்மன்‌ கடைநிலை மீதைல்‌ ஏற்ற 
முறையின்‌ (11௦17/8க௱ர ஐஸ்கப51196 ஈா௦11ு1க11௦௩ 01௦) அடிப்‌ 
படையாகும்‌, சில இடங்களில்‌, இது தெரிந்த வடிவமைப்பு உள்ள 
அடைபடாச்‌ சேர்மங்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. ஆனாலும்‌, 
பொதுவாக இம்முறை நைட்ரஜன்‌ அணு வளையத்திலுள்ள 
வளையச்‌ சேர்மங்களின்‌ கரியணுக்களின்‌ அமைப்பு இயல்பை உறுதி 
செய்யவே பயன்படுத்தப்படுகிறது. 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 725 


இங்கோல்‌$ (112014) அவர்களின்‌ கருத்துப்படி, இவ்வினை இரு 
மூலக்‌ கூறு நீக்கல்‌ (1) வினை வழிமுறையில்‌ (131770160ய181 1110/- 
118110 (1) 1201௭0) நிகழ்கிறது என்பதாகும்‌. 


ர ஃ 
படம பு. ௩ வேட பி,0 * பெடி பெரு புத 


எதிலீன்‌ முக்கியமாக நீக்கப்படுவதன்‌ காரணம்‌ $&ீழ்க்காணு 
மாறு விளக்கப்படுகிறது. (112010 6181 1927) நைட்ரஜன்‌ அணு 
மீதுள்ள நேர்மின்‌ சுமை ஒரு ஏவல்‌ விளைவை உண்டாக்குகிறது. 
இதை அடுத்துள்ள கரியணுக்களின்‌ மீது நேர்மின்‌ சுமை உண்டாகக்‌ 
காரணமாகிறது. இதனால்‌ 11 பிணைப்புகள்‌ மெலிவுற்று, 
(3-புரோட்டான்‌ 1, வினைவழி முறையில்‌ நீக்கப்படுகின்‌றன. 


பி 
வ்‌ லு வல்‌ 


கரடி ஆட்டத்‌ அல 2-௮ நட ஜே 
பே. பெ 
_ நூரு) ப - ர. .௦ 


1-புரோப்பைல்‌ தொகுதியில்‌ உள்ள கடை மீதைல்‌ தொகுதி 
எலெக்ட்ரான்‌ விடுவிக்கும்‌ தன்மையின காதலால்‌ புரோப்பைல்‌ 
தொகுதியின்‌ நகரியணு மீது ஏவப்பட்ட நேர்மின்‌ சுமை அழிக்கப்‌ 
படுகிறது. எனவே இந்த $ ஹைட்ரஜன்‌ அணுக்களை, ஈதைல்‌ 
தொகுதியில்‌ உள்ள 3 ஹைட்ரஜன்‌ அணுக்களோடு ஒப்பிட, 
பிணைப்பு இறுக்கமானதாகும்‌. எனவே ஈதைல்‌ உறுப்பு எதிலீனாக 
மாறி நீக்கம்‌ பெறுகின்றது. ப 


மீதைல்‌ அமீன்‌, இரு மீதைல்‌ அமீன்‌, மும்மீதைல்‌ அமீன்‌ 
ஆகியவற்றை முன்பு பார்த்த எல்லாப்‌ பொது முறைகளாலும்‌ 
குயாரிக்கலாம்‌. மேலும்‌ சிறப்பாகத்‌ தனித்தனி முறைகளிலும்‌ 
குயாரிக்கலாம்‌. 


மீதைல்‌ அமீன்‌ 


7. அம்மோனியம்‌ குளோரைடை இரு சம அளவு ஃபார்‌ 
மால்டி, ஹைடுடன்‌ கலந்து சூடுபடுத்துதல்‌. அம்மோனியம்‌ 
குளோரைடின்‌ அளவில்‌ விளைச்சல்‌ பலன்‌ 45.-519% ஆகும்‌. 


2 மப --ஙப் ம்‌. பபப அப்‌ படப்‌ 
2, ஆய்வுக்‌ கூடத்தில்‌ மீதைல்‌ அமீனை ஹாஃப்மான்‌ வினையின்‌ 
மூலம்‌ அசெட்டமைடிலிருந்து உண்டாக்கலாம்‌. ஒரு பெரிய 
குடுவையுள்‌ (20 கிராம்‌) அசெட்டமைடையும்‌ (54 கிராம்‌) 
புரோமினையும்‌ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. இவற்றுடன்‌ 


126 கரிம வேதியியல்‌ 


(200 மி. லி. நீரில்‌ கரைந்த 20 கிராம்‌) பொட்டாசியம்‌ ஹைட்ராக்‌ 
சைடை றிது சிறிதாக ஊற்ற வேண்டும்‌; ஊற்றும்‌ பொழுது 
குடுவையைக்‌ குளிர்விக்க வேண்டும்‌. பின்பு இதை (100 மி. லி. 
நீரில்‌ கரைந்த 50 கிராம்‌) பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ 
70” வெப்ப நிலையில்‌ மஞ்சள்‌ நிறம்‌ நீங்கும்‌ வரை சூடு படுத்த 
வேண்டும்‌. மீதைல்‌ அமீன்‌ ஆவியாக வெளிவருகிறது. இதை 
ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்தினுள்‌ செலுத்த வேண்டும்‌. 
இதனால்‌ மீதைல்‌ அமீன்‌ ஹைட்ரோக்‌ குளோரைடு 0141,1401,110] 
இடைக்கிறது. இதை வற்றவைத்துப்‌ படிகங்களைப்‌ பிரித்தெடுக்க 
வேண்டும்‌. பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ இதனை வாலை 
வடிப்பதன்‌ மூலம்‌ அமீனை விடுவீக்கலாம்‌. ப 


9. வாணிகத்துறையில்‌ மீதைல்‌ ஆல்கஹால்‌, அம்மோனியா 
ஆ$ூயவற்றின்‌ கலவையை ஒரு வினை ஊடு பொருளின்‌ மேல்‌ 
செலுத்தி உண்டாகும்‌ கலவை பகுத்து வாலை வடித்துப்‌ பிரிக்கப்‌ 
படுகிறது. 


மீதைல்‌ அமீன்‌ ஒரு வாயு, கொ. நி-- 7:6'; இது ஒரு 
குளிர்ப்பானாகப்‌ பயன்படுகிறது. 


ஈதைல்‌ அமீன்‌: ஈதைல்‌ புரோமைடை ஆல்கஹாலில்‌ 
கரைத்த அம்மோனியாவுடன்‌ :செயல்படுத்திக்‌ தயாரிக்கப்‌ 
படுகிறது. 
பேருக ஈம்‌ மேய்‌ பிட்‌ 
இது எளிதில்‌ எரியக்கூடிய திரவம்‌. கொ. நி. 166: நீரில்‌ அதிக 
அளவில்‌ கரையக்கூடியது. 
இரு மீதைல்‌ அமீன்‌ (0100610031 க௱்06) 


அம்மோனியம்‌ குளோரைடை நான்கு சம அளவு ஃபார்‌ 
மால்டிஹைடுடன்‌ சூடு படுத்தித்‌ தயாரிக்கப்படுகிறது. 


3 அண னா) ர நாட 0௦௦0 
இது ஒரு வாயுப்‌ பொருள்‌; கொ. நி. 75. 
மும்மீதைல்‌ அமீன்‌ (110௦1ட71 ௧௧1௨௦) 


அம்மோனியம்‌ குளோரைடு, பாரஃபார்மால்டிஹைடு ஆகிய 
வற்றின்‌ திடப்பொருள்‌ கலவையைச்‌ சூடு செய்து மும்‌ மீதைல்‌ 
அமீன்‌ தயாரிக்கப்படுகிறது. 


311701 49௦0௦ - 200) வா 300, 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 127 


இதுவும்‌ ஒரு வாயு; கொ. நி. 3-5”, இது மீதைல்‌ குளோரைடு 
உற்பத்திக்குப்‌ யனப்டுகிறது. 


சூடி 
(மழட வபு 22 00 பரப 
அமுக்கம்‌ 


அமினோ ஆல்கஹால்கள்‌ 
(க௱்௦ &1001018) 


இவற்றிற்கு அல்க்கனால்‌ அமீன்௧கள்‌ (814801 81108) 
என்ற பெயரும்‌ உண்டு. எத்தனால்‌ அமீன்‌ (904801 ஊரா) 
பு பயோ, இவ்வரிசையில்‌ முதலில்‌ வருகின்றது. இதற்கு 
கோல்‌ அமீன்‌ (0110181106) 2-அமினோ எத்தனால்‌ (2-810100௦ 61118001) 
ச-ஹைட்ராக்சி ஈதைைல்‌ அமீன்‌ (2-13/ம013ழ உயிரு1க௱ம்0ு6) 
என்ற பெயர்களும்‌ உண்டு. எதிலீன்‌ ஆக்சைடும்‌ (1311141016 ௦30106) 
௮இக அளவு அம்மோனியாவும்‌ செயல்படுத்தப்பட்டுத்‌ தயாரிக்கப்‌ 
படுகிறது. 


வ 
கெ பெ 3 [111 தஷடம்கயயத்‌ 411 ர்‌ பே, பெப்‌ 


இவ்வினையில்‌ இரு எத்தனால்‌ அமீனும்‌ (41 6418101 391116) 
(ப்‌, பபப 1, முவ்‌ எத்தனால்‌ அமீனும்‌ [௦1127௦] 
ஊத) (பே, நே), உண்டாகின்றன. இவற்றைப்‌ பகுத்து 
வடித்துப்‌ பிரிக்கலாம்‌. 


எத்தனால்‌ அமீன்‌ வழவழப்பான திரவம்‌; கொ, நி. 7775; நீரில்‌ 
கலக்கும்‌; வன்மையான காரத்தன்மையுடையது. 


அலிஃபாட்டிக்‌ டையசோ சேர்மங்கள்‌ 
... (ரழ்றற்கம்௦ 0த2௦-0௦ரறோரம9) 


201 தொகுதியுள்ள அலிஃபாட்டிக்‌ சேர்மங்கள்‌ அலி. 
பாட்டிக்‌ டையசோ சேர்மங்கள்‌ எனப்படும்‌. 
[32016-என்றால்‌ %ஃபிரெஞ்சு மொழியில்‌ நைட்ரஜன்‌ என்று 
பொருள்‌. 01820-இரண்டு நைட்ரஜன்‌ அணுக்கள்‌ இருப்பதைக்‌. 
குறிக்கும்‌.] 
டையசோமீதேன்‌ (1/82௦ றாக) 0171, : இதைத்‌ 
தயாரிக்கப்‌ பல முறைகள்‌ உள்ளன; கீழே உள்ளவற்றில்‌, முதல்‌ 
முறை வரலாற்று முக்கியத்துவம்‌ பெற்றது; மற்ற முறைகளே 
வசதியானவை. 


728 கரிம வேதியியல்‌ 


வான்பெக்மேன்முறை (1894) (1461௦4 ௦8 *//8ஈ06011 ௦௨௭) 


மீதைல்‌ அமீனை ஈதைல்‌ குளோரோஃபார்மேட்டுடன்‌ 
செயல்‌ படுத்த 14-மீதைல்‌ யூரெத்தேன்‌ (14-றா௦11ர1 பாள) 
உண்டாகிறது. இது ஈதர்‌ கரைசலில்‌ நைட்ரஸ்‌ அமிலத்துடன்‌ 
செயல்பட்டு 14- மீதைல்‌ --11- நைட்ரோசோ யூரெத்தேன்‌ 
(14-௯1 --11-ா117050 பரளா்வா) உண்டாகிறது. இதை மீதைல்‌ 
ஆல்கஹாலில்‌ கரைத்த பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ 
காய்ச்சினால்‌ டையசோமீதேனாகச்‌ சிதைகிறது. குளிர்ந்த ஈதரில்‌ 
இது சேகரிக்கப்‌ படுகின்றது. 


பேணு, 000௦௦௦.  ரஙூ௫ங0௦௦0யய. 


11710, 1800 
-- சபேோ௫(0)00௦௦. -- பெரு. 00, 0௦௦ 


ஆடம்சென்‌--கென்னெர்‌ முறை (818500 ஊம்‌ 178000 
1935) 


மெசிட்டைல்‌ ஆக்சைடும்‌, மீதைல்‌ அமீனும்‌ வினைபடும்‌ 
பொழுது ஏற்படும்‌ சேர்மத்தை நைட்ரஸ்‌ அமிலம்‌ கொண்டு 
வினைப்படுத்த வேண்டும்‌. இதன்‌ போது 14-நைட்ரோசோ 
சார்புப்‌ பொருள்‌ உண்டாகிறது. 
ற்ற 0 


| ர்‌ 
பேயே டேய்‌ புய, 
மெசிட்டைல்‌ ஆக்சைடு 
ரபி 0 


| ॥ 
ஷி 1 பபப ட்டு. 


| 
117101, 


110110-! மு, ௦ 
- டு 


| | 
படே ய்‌. டங்‌ 
| 
பெ2-140 
14-நைட்ரோசோ சார்புப்‌ பொருளை, ஆல்கஹால்‌ கரைந்த 
பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ வாலை வடிக்கும்‌ பொழுது 
டையசோமீதேன்‌ வெளியேறி விடுகிறது. இதைக்‌ குளிர்ந்த 
ஈதரில்‌ கரைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
மெக்கே (1461:ஷு) முறை (1948) 
பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடு கரைசலில்‌ மீதைல்‌ அமீன்‌ 
ஹைட்ரோகுளோரைமும்‌, நைட்ரோகுவானிடினும்‌ (141170- 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 129 


ஜலாாம்‌ா6) செயல்பட்டு 14-மீதைல்‌--11'-நைட்ரோகுவானிடின்‌ 
(14-௩௦0ட 1-7] 11100 . ஜாம்‌) உண்டாகிறது. இதை 
நைட்ரஸ்‌ அமிலத்துடன்‌ வினைபடுத்தி 14-மீதைல்‌--]14-நைட்‌ 
ரோசேச--1'-நைட்ரோகுவாணிடின்‌ (11-00111-.1-711:0௨0 
-.]4”-]4110௦ .. ஐா்‌116) குயாரிக்கப்‌ படுகிறது. இச்சேர்மம்‌ 
பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடுடன்‌ கெகொதிக்க வைத்து 
டையசோ மீதேனாகச்‌ சிதைக்கப்படுகிறது. 


111] 
| ௨௩௦1 
பெுப பப்‌ பப்‌ 10]. நியு (0 


7111 
|| 

-- நேத்ரா, 
| 
| 1040, 


141] 
உய || 
பு... பூஙருபட ட்‌, 


பேக்கர்‌ (138018) முறை : (1951) 


0-டொலு வீன்‌-11-மீதைல்‌ சல்‌ஃபோனமைடின்‌ நைட்ரோசோ 
வழிப்‌ பொருளை, (ம 110890 06118116 ௦1 7-7018616--14- 611 
_ இயம்‌2100811106) ஆல்கஹாலில்‌ கரைத்த பொட்டாசியம்‌ ஹைட்‌ 
ராக்சைடுடன்‌ காய்ச்சி வடித்தல்‌ மூலம்‌ இது உண்டாகிறது. 


ரூனணெஒ௦ ப 11௦-600.” பெரு ௦ 
பிவி 


மியூல்லர்‌ (18111180) முறை: (1955) 


மீதைல்‌--லித்தியத்தின்‌ (14௦11041 111) ஈதர்‌ கரைசலினுள்‌ 
நைட்ரஸ்‌ ஆக்சைடைச்‌ செலுத்தி, உண்டாகும்‌ வீழ்படிவை 
நீரில்‌ கரைத்த பொட்டாசியம்‌ ஹைட்ராக்சைடு கொண்டு சதைத்‌ 
தால்‌ டையசோ மீதேன்‌ உண்டாகிறது. 


10 --போ-” சேத. 04 மெது 
சோ ்‌ 
.-.-.-. மே, போராட ரா0ம 4 நொ 


பெபி- 
-.- பே, 
க.வே, 09 


730 கரிம வேதியியல்‌ 


இயல்புகள்‌ : டையசோ மீதேன்‌ மஞ்சள்‌ நிற வாயு; நச்சுத்‌ 
தன்மை உடையது; நீர்மடையசோ மீதேன்‌ (கொ. நி--84) 
வெடிக்கும்‌ தன்மையது. ஈதரில்‌ கரையும்‌; இதன்‌ ஈதர்‌ கரைசல்‌ 
கையாளக்‌ கூடிய அளவு பாதுகாப்பானதால்‌, இதுவே டையசோ 
மீதேனின்‌ எல்லா வினைகளுக்கும்‌ பயன்படுத்தப்படுகிறது. இது 
ஒரு நடு நிலைப்பொருள்‌; சோடியம்‌ ரசக்கலவை கொண்டு 
ஹைட்ரஜன்‌ ஏற்ற மீதைல்‌ ஹைட்ரசீன்‌ (14௦/1 119/041821116) 
பேரு ரமா, உண்டாகிறது. டையசோ மீதேன்‌ (டையசோ 
எஸ்ட்டரும்‌ கூட) அமிலங்களுடன்‌ இருக்கும்‌ பொழுது நிலைப்‌ 
பற்றதாக இருக்கிறது; வலிவு குறைந்த அமிலங்களுடனும்‌ 
கூட இது வினைபுரிகிறது. இந்த வினைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
நைட்ரஜன்‌ விடுபடுகிறது. இதில்‌ முதல்படி டையசோ மீதேன்‌ 
(அல்லது டையசோ அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌) ஒரு *அமில' 
ஹைட்ரஜன்‌ அணுவை (புரோட்டானாக) விடுபடச்‌ செய்து 
டையசோனியம்‌ எதிர்‌ அயனி (081101) உண்டாவது. இரண்டா 
வது கட்டத்தில்‌ கருகவர்மாற்றீடு (51411 அல்லது 511“) நடை 
பெறுகிறது; இதன்‌ போது நைட்ரஜன்‌ விடுபடுகிறது. 


டூ 
) ட 
௮ ௩ * 3002 01 அய 4 22 உஷத்‌ அழி 


4 11 1 யூ 
ச இ 


்‌ "3 
4 மட தரன்‌ அடக்‌. ஜடபிது ௬: ஒழ ரம 
2 ன்‌ 
இதனால்‌ *4அமில ஹைட்ரஜன்‌ மீதைல்‌ தொகுதியால்‌ 
பதிலிடப்படுவது நடைபெறுகிறது. இதனால்‌ டையசே மீதேன்‌ 
“மீதைல்‌ ஏற்றம்‌” செய்கிறது. 
வினை கள்‌ 


7. பெரும்பாலும்‌ டையசோ மீதேன்‌ ஹைட்ராக்கில்‌ 
தொகுதி மீது மீதைல்‌ ஏற்றம்‌ செய்யும்‌ வினைப்பொருளாகப்‌ 
பயன்படுகிறது. இந்த எல்லா வினைகளிலும்‌, நைட்ரஜன்‌ 
வெளியேற்றப்‌ படுகிறது. 

இது ஹாலோஜென்‌ அமிலங்களோடு வினை புரிந்து. மீதைல்‌ 
ஹாலைடு உண்டாகிறது. 


பேடி ஙந. பேடு ு 
பொருத்தமான வினையூடுபொருளின்‌ முன்னிலையில்‌ ஆல்க 
ஹால்களை, டையசோ மீதேன்‌ மூலம்‌ மீதைல்‌ ஏற்றம்‌ செய்ய 
முடியும்‌. காட்டாக, அலுமினியம்‌ அல்காக்சைடு முன்னிலையில்‌. 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ ப 131 


ஈட௨௩ 
8௦௭4 &2(0:), ௪௮௬  50426(0%)5 _பேடி, 
ம்‌ 


பட்ஸ்‌... ன 
5௦ - தாபி ௭௬ 8006, 4 &8(0%)5 
பெக்‌ 
குறிப்பிட்ட சல டையசோ மீதேன்கள்‌ ஆல்கஹாலை நேரடி 
யாகத்‌ தாக்கி வினைபுரிகின்றன. காட்டாக, இருஃபீனைல்‌ 
டையசோ மீதேன்‌. 


வ்‌ * 


கொதித்தல்‌ 
ணட உட 4 நழக்கன்த்தத்‌ வல்கள்‌ (னவே, ப--௦- ப்‌. 


பொதுவான வினை 
௩௦௩ ருரு 0-ம்‌. 4 14) 
-வினைபுரியும்‌' (201/௦) அல்லது “அமில” ஹைட்ரஜன்‌ உள்ள 
பல பொருள்களுடன்‌ நடைபெறும்‌ வேறு பலவினைகள்‌ வருமாறு: 


(௨) அமிலத்துடன்‌ டையசோ மீதேன்‌ வினைபுரிந்து மீதைல்‌ 
எஸ்ட்டரைக்‌ கொடுக்கிறது. 


௦௦௦ -_ ஙூர ௩௦௦௦௦, 11 


குளிர்‌ நிலையில்‌ ஈதர்‌ கரைசலில்‌ நடைபெறுவதால்‌, இவிர 
மில்லாத நிலையில்‌ மீதைல்‌ ஏற்றம்‌ நடைபெறச்‌ செய்வதற்கு 
இம்முறை உகந்ததாக இருக்கிறது. 


(0) ஓரிணைய, ஈரிணைய அமீனுடன்‌, மீதைல்‌ ஏற்றம்‌ நடை 
பெறுகிறது. 
௬ 2 ஏர * பே, டு 
5 ஸ 
வத பச பேடி ணாக ர சட 


% 





உ க பு பெடி டி 


(௦) அமைடுகளுடன்‌, 14--மீதைல்‌ அமைடு உண்டாகிறது. 
₹.-00௦-11. பி. 00௦-141. 14, 


(4) அசெட்டோ அசெட்டிக்‌ எஸ்ட்டருடன்‌. 0-மீதைல்‌ 
.அசெட்டோ அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ உண்டாகிறது. 


ரே, 


ே,௦௦௦-ரே-06-௦ப ராக, 
(ஈனால்‌ வடிவம்‌) 


௦, 
| 
_. 01,௦௦௦௦ 6௦-03, 


732 ப கரிம வேதியியல்‌ 


கார்பானில்‌ சேர்மங்களுடன்‌ வினை : 

ஆல்டிஹைடுகளோடு வினைபுரிந்து, அவற்றை மீதைல்‌ 
கீட்டோன்களாக மாற்றுகின்றது; ஆனால்‌, சில இடங்களில்‌ 
. சிறப்பாக ௩ உறுப்பு எலெக்ட்ரான்‌ கவரும்‌ தன்மை கொண்டிருப்‌ 
பின்‌, எதிலீன்‌ ஆக்சைடின்‌ சார்புப்‌ பொருள்‌ (1211416106 ௦3006 
211/6) உண்டாக றது. 


௦௦0 


ஆ (12 
௨6௦ * படி 
டச்‌ 


1] ட்ட 1] 
| ௬ | 
௩ - ச ரெ்த ௩- டே பேட 
|| பர்‌ 
0 ௨05 
ஒரு மீதைல்‌ கீட்டோன்‌ ஒரு ஈப்பாக்சைடுூ 


இது போலவே, &ட்டோன்களும்‌ வினைபுரிகின்றன. ஆனால்‌ 
இங்கு நீர்‌ வினையூடு பொருளாகத்‌ தேவைப்படுகிறது. காட்டஈக, 
அசெட்டோன்‌, அதற்கு மேலுள்ள க&ீட்டோனையும்‌, எதிலீன்‌ 
ஆக்சைடு வழிப்பொருளையும்‌ கொடுக்கின்றது. 


நே 


ஒரு சில வளைய கீட்டோன்கள்‌ (0011௦ 161005) டையசோ 
மீதேனுடன்‌ செயல்பட்டு, வளையத்தை விரிவாக்கக்‌ கொள்‌ 
கின்றன. எடுத்துக்‌ காட்டாக வளைய பெண்ட்டேனோன்‌ 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 4.3 


(0761௦ ற0(81016) வளைய ஹெக்சேனோனைக்‌ (03/01௦ 116%81016) 
கொடுக்கிறது. 


லு ௦ பேடி ௩௦ 4149 


வினை வழி : 
உ ௫ 
* ல்ரொித -11 018 ல 
உக்கு க பேட - நகு: 
்‌ ேே- 02 ரெகூட 
0112 | ட த்‌ இ கூட 59 
க்ஷ எக க ந்தது 
2 புட 3 
க்ஷ ர?! 4 புக 
ப. கவ்வை ப ச்‌ டே 
19.” 
௦2 அட 
பெ பெ டூ ன 
3. பனு ட 
1501 பண்டி , பெ 
ச்‌" 6ல ர்‌ 1௨ 
ட ட சொத பட ப ௩ ட 
வய ஹெக்சேஷேன்‌ துட ண்டு 0 
(௦1௦ ஈலஅா௦ுல்‌ ள்‌ 0 


(2) எதிலீன்‌ அமைப்புச்‌ சேர்மங்களோடு டையசோ மீதேன்‌ 
கூட்டுச்‌ சேர்ந்து பைரசோலின்‌ (8118201100) சார்புப்‌ பொருள்‌ 
களைக்‌ கொடுக்கிறது. எதிலீனுடன்‌ பைரசோலின்‌ உண்டாகிறது. 


௮௯. 1 
பெ ௨ 
|| * பெற] 9 யூ ப்‌ 
பெ ச 
2 ஷூ. 
191 
வினை வழி : 
்‌ 5ஒ உ 
3௦ 21] 
1. 46 & 
பே வு ௫ பே ஷு 
ம்‌ தி ॥..7்‌ கியது | | 
பேத ர .... 1௨ 0 க நந 
ப ப்‌ 
ப) 
லச 341: ்‌ 
1 உ 1 * 0 1 ௨] 
ம்‌ ம்‌ பவை னாக: ! நே த்‌ ட. 
க்‌ எ சி * ப 3௨2011 ம] 


[4 கரிம வேதியியல்‌ 


அசெட்டிலீன்‌ அமைப்புச்‌ சேர்மங்களோடு டையசோ மீதேன்‌ 
கூட்டுச்‌ சேர்ந்து, பைரசோல்‌ (182016) சார்புப்‌ பொருள்கள்‌ 
உண்டாகின்‌ றன; வட்டப்‌ பைரசோலைக்‌ கொடுக்கிறது. 


[1 

ப 
பப ப ண ஷூ 
பி ௬ மேவ எடு பே 6 
| | () 
பு ௮ ரே] 


(3) ஆர்ன்ட்‌-ஐஸ்டெர்ட்‌ தொகுப்பில்‌ (,கா31-]31671 
331518) டையசோ மீதேன்‌ பயன்படுகிறது. இம்முறையில்‌ 
ஒரு அமிலம்‌ (அலிஃபாட்டிக்‌, அரோமாட்டிக்‌, அலிவளைய 
அலிஃபாட்டிக்‌ அல்லது பல்விதக்‌ கண்ணி வளைய (11௦8௦ 00110) 
அதை அடுத்த உயர்‌ அமிலமாக 'மாற்றப்படுகிறது. அமிலக்‌ 
குளோரைடானது இரு மூலக்கூறு அளவு டையசோ மீதேனுடன்‌ 
செயல்படுத்தப்பட்டு உண்டாகும்‌ டையசோ கட்டோனை 
(0182௦ 610106) வெள்ளி ஆக்சைடு முன்னிலையில்‌. நீருடன்‌ கொதிக்க 
வைத்தால்‌ உயர்‌ அமிலம்‌ உண்டாகிறது. 


௩௦௦0௦12001, -” ௩000௩1 ரா ரு, 


&௨0 ப 
௩௦0111 10 ௩0110௦0௦14 -]194, 


டையசோக்கீட்டோன்‌ இவ்வாறு இடமாற்றம்‌ பெறுவது 
வுல்‌ஃப்‌ இடமாற்றம்‌ (9/0111-130வ1௨2௦௱௦14) எனப்படும்‌. 


வெள்ளி ஆக்சைடின்‌ முன்னிலையில்‌, டையசோ சட்டோன்கள்‌ 
அம்மோனியாவுடனும்‌, ஆல்கஹால்களுடனும்‌ செயல்பட்டு 
முறையே அலைடுகளையம்‌, எஸ்ட்டர்களையும்‌ கொடுக்கின்றன. 


15017 111, 
௩௭,௦௦௦௩ 000131 டார, 


வினையூடு பொருள்‌ இன்றி, நீர்‌, ஃபார்மிக்‌ அமிலக்‌ கலவை 
யுடன்‌, டையசோக்‌ க&ீட்டோன்கள்‌ ஹைட்ராக்ச மீதைல்‌ 
கீட்டோன்களைக்‌ கொடுக்கின்‌ றன. 


10௦௦ 
₹௦௦௦31,-1,0---- ௩000001103, 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சேர்மங்கள்‌ 155 

வுல்‌ஃப்‌.. இடமாற்றத்தின்‌ வினவழிமுறை இன்னும்‌ உறுதி 
யாக வில்லை. 7, 2 மாற்றம்‌ (1, 2 50111) உள்ள முறை பொருத்த 
மாகத்‌ தோன்றுகிறது. ்‌ 


்‌ 

| ன ௮ 1. ௧4 ட்டு 
பண்டம்‌ கடுகிற்‌ அழி று வம்‌ ட றட கரு 
-ு மை பபுழ்‌ 
ஆல்டோ கீடடன்‌ 

௦ு ௦ய 
ப டம்‌ பதம்‌ தத்‌ நா 
செ பே .0௦0-ட ஙு (பு 


அமிலம்‌ 


[661206 இட்டீன்‌ என்று பெயா்‌ வழங்கினாலும்‌, “௦” “ஈன்‌! 
என்ற விகுதி ஒலிஃபினைக்‌ குறிப்பதால்‌, இவை 1:60 சட்டென்‌ 
என்று குறிக்கப்படுகின்‌ றன. 


இந்தக்‌ 8ீட்டென்கள்‌ நீரோடு செயல்பட்டு அமிலங்களும்‌ 
ஆல்கஹாலோடு எஸ்ட்டர்களும்‌, அம்மோனியாவுடன்‌ அமைடு 
களும்‌ உண்டாகின்றன. இவ்வினை வழி முறை €ட்டென்‌ வழியாக 
நிகழ்கிறது என்பது உட்டென்களை இந்த இடமாற்றத்தின்‌ போது 
பிரித்தெடுக்க முடியும்‌ என்ற உண்மையால்‌ உறுதியாகிறது. 
“0 ஐஒசோடோப்‌ மூலம்‌ டையசோக்‌ ஈட்டோனின்‌ 00 உறுப்பே 
அமில உறுப்பாக மாற்றப்படுகிறது என்பது உறுதியாக்கப்பட்டது 


26 5 1)1)500, 
வேர்ஜி 0௦, 0௦0 ௩௦௦௦௯ --- 
2) 


6 ௨0 நஜ 
வப,லயிா போரு 


மேரே. 96 
- ஷ்‌, 0000-000, 


இது ஓரே மூலக்கூறில்‌ நிகழும்‌ இடமாற்றம்‌ என்பதும்‌ 
(ர்க 1௦160ம]8 [₹௨1௨௭ 201001) காட்டப்பட்டுள்ளது. லேன்‌ 
(1௧௭௦ 1941) என்பவரும்‌ அவரது குழுவினரும்‌ ஒளி வினையுள்ள 
௩ தொகுதி ஒன்றைப்‌ பயன்படுத்தி அந்தத்‌ தொகுதியின்‌ 
அமைப்பு எவ்வித மாற்றமும்‌ அடைவதில்லை எனக்‌ காட்டி 
யுள்ளனர்‌, 


136 கரிம வேதியியல்‌ 


(4) ஃபீனைல்‌ ஐசோ சயனேட்டுடன்‌ (116031 150 லாக!) 
டையசோ மீதேன்‌ வினை புரிந்து, 14-ஃபீனைல்‌ - 3அலனினின்‌ 
(14 ஜ்ஸரு!-0 விலார்ர6) 8 லேக்டேம்‌ (3-1௨01௧) கொடுக்கிறது. 


வே அரு  செந௦௦ 
| 


| அடு 
மாவ நீர்‌ 
டையசோ மீதேனின்‌ வடிவமைப்பு ப 
லதல அதக , ட ஆழ்க 
கர்ட்டியஸ்‌. (பா(1ம6) (1889-ல்‌) ்‌. ॥ என்னும்‌ 
டூ 


2 ப ட. 
வடிவத்தை ட 115௦ தொகுதிக்குக்‌ கொடுத்தார்‌. 


_ யு 
எனவே டையசோமீதேன்‌ ப்‌. | ஆகும்‌. 
ஆ 
1. 


ஆங்கெலி (12611) (1907) என்பவர்‌ 067,-11--]1 என்ற 
வடிவ வாய்பாட்டை: மொழிந்தார்‌. இதில்‌ ஐந்து சக இணைப்புத்‌ 
இறன்‌ (21௨ 00௦11) கொண்ட நைட்ரஜன்‌ அணு ஒன்று 
உள்ளது. இவ்வடிவ வாய்பாட்டை, &€ம்க்காணும்‌ சிறு மாறுதல்‌ 
களோடும்‌ எழுதலாம்‌. 
ம. ன்ற ர 4 


சே -31-71., பேரம மெ 


வேதி வினைச்‌ சான்றுகள்‌ மட்டும்‌ இவற்றில்‌ எது சரியானது 
என்பதை அறியப்‌ போதுமானதாக இல்லை. டையசோ மீதெனின்‌ 
இருமுனைத்‌ திருப்பு விசை (010016 11011001) யின்‌ அளவு மிகச்‌ சிறிய 
அளவே உள்ளது. ஆனால்‌ மேலேயுள்ள நெட்டு வச வாய்பாடு 
களின்‌ படி, ஒவ்வொரு வடிவத்திற்கும்‌ இந்த அளவு அதி மதிப்பைக்‌ 
்‌. காட்ட வேண்டும்‌. எனவே இவை மூன்றும்‌ பொருத்தமானவை 
களாகத்‌ தோன்றுவதில்லை. போரெஷ்‌ (8௦218010) என்பவர்‌ 1925- 
இல்‌, எலெக்ட்ரான்‌ விலகல்‌ (61201100 0111801101) ஆய்வு மூலம்‌ 
இதற்கு நெட்டு அமைப்பு இருப்பதாக வெளியிட்டார்‌. இந்த 
முடிவை கழ்‌ சிவப்பு நிற நிரல்‌ அளவையும்‌ உறுதிப்‌ படுத்தியது. 
மேலுள்ள மூன்று வடிவங்களின்‌ உடனிசைவு அமைப்பே மிகவும்‌ 
பொருத்தமாகத்‌ தெரிகிறது. 


அலிஃபாட்டிக்‌ நைட்ரஜன்‌ சோ்மங்கள்‌ 737 


ச. ௭௦ ட 8 3 2. ஐ 
பே,-]14-]1: -,நே்‌.]1271: அட பே 1171: 


முதலிரண்டு வடிவங்கள்‌ அதிக பங்கு பெறுகின்றன. ஹாஸ்ஜென்‌ 
பெயர்த்‌) (1955) கீழ்க்காணும்‌ இரண்டு வடிவங்களும்‌ ஓரளவு 
பங்கு பெறுகின்றன என்று நம்புகிரூர்‌, 


ட அல அசர ட ந 
(1,--] 574: அவையு பே ]4--]9 : 
டையசோ அசெட்டிக்‌ எஸ்ட்டர்‌ 


(191820 806116 65000) 


ஈதைல்‌ டையசேர்‌ அசெட்டேட்‌ 
(1மு1 4௧௪௦ 80081௦) 


பேரு 0௦0௦௦, ப. 


ஈதைல்‌ இளைசின்‌ எஸ்ட்டர்‌ ஹைட்ரோ குளோரைடின்‌ 
குளிர்ந்த கரைசலைக்‌ குளிர்ச்சியான சோடியம்‌ நைட்ரைட்‌ கரை 
சலுடன்‌ செயல்படுத்தித்‌ தயாரிக்கப்‌ படுகிறது. 


௮- 
மங்கு ர 00௦01. 119110, 
_” 1000௦0021௦ 


தன்மைகள்‌: இது ஓரு எண்ணெய்‌ போன்ற திரவம்‌ 
கொ, நி, 141 /780 மி, மீ. நீரில்‌ கரையாது; ஆல்கஹாலிலும்‌, 
ஈகுரிலும்‌ கரையும்‌ 


டையசோ மீதேனைப்‌ போலவே வினைபுரியக்‌ கூடியது. துத்த 
நாகப்‌ பொடி / அசெட்டிக்‌ அமிலங்‌ கொண்டு ஹைட்ரஜன்‌ 
ஏற்றினால்‌ அம்மோனியாவும்‌, இளைசினும்‌ உண்டாகின்றன. 


க/70&60 
11110௦௦001. -401----..-. மரு )0௦௦௦௦. 
11, 


அயோடினுடன்‌ வினைபட்டு இரு அயோடேோ அசெட்டேட்‌ 
(01109௦ 8௦01816) உண்டாகிறது, 


1 38 .. கரிம வேதியியல்‌ 
710000. 1, ௩௭,0௦08, 716 


விளாவிய ஹாலோஜென்‌ அமிலத்தோடு கொதிக்க வைத்‌ 

தால்‌, நைட்ரஜன்‌ நீக்கப்பட்டு இளைகாலிக்‌ எஸ்ட்டர்‌ உண்டா 

கிறது 

௩௩௦௦௦௦௦1௦0 ு.ய.--0௦௦017; 
14, 


அடர்‌ ஹாலோஜென்‌ அமிலத்தோடு காய்ச்சினால்‌, ஈதைல்‌ 
ஹாலோஜெனோ அசெட்டேட்‌ உண்டாகிறது. 


100௦ டரட- ரே,0000011 115 


வினைத்திறம்‌ கொண்ட ஹைட்ரஜன்‌ உள்ள சேர்மங்களோடு 
வினைபுரிகின்றது. காட்டாக, அசெட்டிக்‌ அமிலத்தோடு அசெட்‌ 
டைல்‌ இளைகாலிக்‌ எஸ்ட்டரும்‌, ஈதைல்‌ ஆல்கஹாலுடன்‌ இளை 
காலின்‌ எஸ்ட்டரின்‌ ஈதைல்‌ ஈதரும்‌ உண்டாகின்றன. 


ு௦௦ப- பேய்ப்‌... 
ு,0௦௦0,00௦0/1- 11, 
நே. ட்ப... ௪ 
0௦,0௦௦0, 10 
எதிலீன்‌ சேர்மங்களோடு பைர சோலினின்‌ சார்புப்‌ பொருள்‌ 


கள்‌ உண்டாகின்றன. காட்டாக, எதிலீனோடு, பைர சோலின்‌ 
_9.கார்பாக்சிலிக்‌ எஸ்ட்டர்‌ உண்டாகிறது. 


2 
| * பேஷ்‌ 060025 5. 2 2 -- 00 
பே | ர்‌ 
3 (கி 21! [4 
ப யா்‌ 
ப 


அசெட்டிலீன்‌ சேர்மங்களோடு பைரசோலின்‌ சார்புப்பொருள்‌ 
கள்‌ உண்டாகின்றன. காட்டாக, அசெட்டிலீனுடன்‌ பைரசோல்‌ 
4. கார்பாக்சிலிக்‌ எஸ்ட்டர்‌ உண்டாகிறது. 


டு 
॥| - வு? 000002106௭ ப ப--0௦--00௦0ே5 
ட்ப *॥] ய்‌ 
பே 1] 
ட சீ 
(ு 


1 


15. கார்பானிக்‌ அமிலமும்‌ அதன்‌ சார்புப்‌ 
பொருள்களும்‌ 
(0ஜற்0ாம்‌௦ 8௦ம்‌ ஊம்‌ 16 எர) 


ந ணன்‌ 
கார்பானிக்‌ அமிலம்‌ 0 என்பது 
ம்பு 


நீரில்‌ கரைந்த கரி ஈராக்சைடின்‌ கரைசலாக்‌ கருதப்படுகிறது; 
எனினும்‌ இது பிரித்தெடுக்கப்படவில்லை. வடிவ அமைப்புப்படி 
இதை ஹைமட்ராக்சி ஃபார்மிக்‌ அமிலம்‌ (1]3/07000ு 10101௦ 0618) 
என்று கருதலாம்‌. இதிலுள்ள இரண்டு ஹைட்ராக்கில்‌ தொகுதி 
களும்‌ சமமானவை ஆதலாலும்‌, தன்னுடைய வழிப்பொருள்களில்‌ 
கார்பானிக்‌ அமிலம்‌ ஈரடிய அமிலமாகச்‌ செயல்படுவதாலும்‌, 
இதை ஓரு ஈரடிய அமிலமாகக்‌ (018510 8010) கருதுவதே 
பொருத்தம்‌. எனினும்‌, ஈரடிய அமிலங்களின்‌ படிவரிசையில்‌ இது 
பொருந்துவதில்லை. இது: நிலைப்பற்றதாக இருந்தாலும்‌ இதனு 
டைய அமில குளோரைடு, அமைடு, எஸ்ட்டர்கள்‌ நிலைப்புள்ளவை. 


61 


ர்‌ 12 
௨ ட 20 
௦3 ன ரஜ!!! 
கார்பானில்‌ குசோரரு காந்‌ பமைரு அல்லு 
அல்லது பாஸ்‌ ஜீன்‌ படியா 
(௦௧௯௨௦௯௭ட 6 மடமா1௰ஈ (6கஐகாலமக ௦8 
௦௩ ௦௧௧௧௨௩) ப௩ க) 
2௩ 
ழ்‌ 
௦ 
உ 


அல்க்கைல்‌ கார்பனேட்டு 
(கரிரு1 ௦0௦௧16) 


140 கரிம வேதியியல்‌ 


இவற்றிற்குரிய அரை வழிப்பொருள்கள்‌ (1781? 2115) 
நிலைப்பற்றவை; அவை பிரித்தெடுக்கப்படவுமில்லை. 


0 -பு 
ர 
:௦:0- 02; 


கூளோராஈ -பாறமிக்‌ அமிலம்‌ 
(ட௦௦ “௦௩௨ ௦௯) 





00347 00: 


(0-0 பு 
ஐ | ட 4 ௪௨ ௪௨ ஷ்‌ ம 
0 மொ] வைவ்‌ 50) க (0 (9 வ 0] ஆ 5 


ர]  கெணிகய க! 
பு ௬௫ ச்‌ 
கார்படிக்‌ அழிலம்‌ 211 
(0௧௯௨௯௦௯௧௦௦ ௦) 


லு பு 
| ்‌ ஒக ஒட ழ்‌ ன 

உன 2ட.-௨-௮௮:0-௦௮ ௮ 4 அ 
அல்கலைல்‌ ஹைட்ரஜன்‌ ௦௬ 
கஈழ்பனேட்ரு 


(கேட்ட வா0௦ட௩ங 
௧௩௨௦௯௧ 6) 


இப்பொருள்களின்‌ பல வழிப்பொருள்கள்‌ நிலைப்புள்ளவை: 
அவைகளைக்‌ கார்பானிக்‌ அமிலத்தின்‌ “கலப்பு” வழிப்பொருள்‌ 
களாகக்‌ (₹ர11%20“4671/௨1786) கருதலாம்‌. அவற்றில்‌ முக்கியமான சில: 


மரி டபி 
2 ப்‌ (பை? 
டி 
3) பி, 
. சதைல்‌ குளோரோ தை தல்‌ கார்மேட்‌ அல்லது 
பார்மேட்‌ யூரெத்தேன்‌ 


(000/6 01401௦ 1:௦1 0௩௨16) (பர1 கேங்ககை6 ௦ பார௫௨) 


௬௦ 
௫ 


ப்ப, 


அரைக்கார்பசைடு 
(56171 கோ821ம6) 


கார்பானிக்‌ அமிலமும்‌ அதன்‌ சார்புப்‌ பொருள்களும்‌ 14] 


யூரியா 
(யால) 


யூரியாவுக்குக்‌ கார்பமைடு. (வேற்று என்ற பெயரும்‌ 
உண்டு. இது உடற்‌ கூறில்‌ முக்கிய பங்கு வகிக்கிறது. 
புரோட்டீன்‌ சிதைவுற்று உண்டாகும்‌ பொருள்களில்‌ இதுவே 
அதிக அளவில்‌ உள்ளது. இறு நீரில்‌ இருந்து இது பிரித்தெடுக்கப்‌ 
படுகிறது. சிறுநீரை ஆவியாக்கிச்‌ சிறிய அளவுக்கு வற்றவைத்து 
நைட்ரிக்‌ அமிலத்துடன்‌ சேர்த்தால்‌ கரைதிறன்‌ குறைவாக உள்ள 
யூரியா நைட்ரேட்‌ (யாச& ஈர்க(௰) ]414,. 000-110 11110, படிகிறது. 
வேதியியல்‌ வரலாற்றில்‌ யூரியா ஒரு முக்கிய இடத்தைப்‌ பெற்றிருக்‌ 
கின்றது. வோலர்‌ (௩௦112) என்பவர்‌ முதன்‌ முதலாக யூரியாவை 
7828-ல்‌ பொட்டாசியம்‌ சயனேட்‌ (1௦18881ப11ர ஸூ/௨3ஐ716), 
அம்மோனியம்‌ சல்‌ஃபேட்டு (கருார௦ப1010 5801011816) ஆகிய கனிம 
உப்புகளின்‌ சரைசல்‌ கலவையை ஆவியாக்கித்‌ தயாரித்தார்‌ 
முதலில்‌ உண்டாகும்‌ அம்பபோனியம்‌ ஐஓசோசயனேட்‌ (&ுா௦11ம110 
18003/811816) மூலக்‌ கூறு ௮ணு இடமாற்றம்‌ பெற்று யூரியாவாக 
மாறுகின்றது. 





1117100001, 


இது ஓரு முன்‌ முன்பின்‌ மாறும்‌ வினை; இதன்‌ கரைசலில்‌ 
5% அம்மோனியம்‌ ஐசோசயனேட்‌ உள்ளது. 


இவ்வினையின்‌ வழிமுறை உறுதியாகவில்லை, &ழே கொடுக்கப்‌ 
பட்டுள்ள ஒன்று பொருத்தமாக இருக்கலாம்‌, 


404140 பப 4 ௦௦ 


௫௬0-000 க பில 
ஸு | 
4 
| 





14 12 


சோதனைச்‌ சாலையில்‌ அம்மோனியாவை கார்பானில்‌ 
குளோரைடு (( ௨௦13] ௦114011016), அல்க்கைல்‌ கார்பனேட்டுகள்‌ 
(11/1 காடக1௦8), குளோரோ லஃபார்மேட்டுகள்‌ (011010- 
1௦ாாுக*$) அல்லது யூரெத்தேன்கள்‌ ((பீ:௦01௩கர6) இவைகளுடன்‌ 
செயல்‌ படுத்தித்‌ தயாரிக்கலாம்‌. 


0௦௦, 431, _ 0௦0, அள 
(சொல, 4-3, 00), 20௦0 


742 கரிம வே தியியல்‌ 


தொழில்‌ துறையில்‌ £ழ்க்காணும்‌ இருமுறைகள்‌ உள்ளன: 

7. மிகக்‌ குறைந்த அமிலத்தன்மையுள்ள கரைசலில்‌ 
சயனமைடை ((0381வாம்ப௦) குறைநீராற்பகுத்தல்‌ (வாபத!- 
1190101816) 


ஏரா 40,0௦0 00௫0, 

2. நீர்ம நிலை கரி ஈராக்சைடையும்‌, நீர்ம அம்மோனியாவை 
யும்‌ செயல்படுத்தி உண்டாகும்‌ அம்மோனியம்‌ 'கார்பமேட்டை 
(போர௦ாயா கோடகாக்‌6) சுமார்‌ 35 வளிமண்டல அமுக்கத்தின்‌ £ழ்‌ 
150--150”க்குச்‌ சூடுபடுத்துதல்‌, 

21/1, 60) 071-000, 0௦, -/0 


இயல்புகள்‌ : யூரியா ஒரு வெண்ணிற படிகத்திண்மம்‌ ஆகும்‌. 
௨. நி. 732”. நீரிலும்‌ ஆல்கஹாலிலும்‌ கரையும்‌; எஈதரில்‌ 
கரையாது. ஃபார்மால்‌ டிஹைடு--யூரியா பிளாஸ்டிக்குகள்‌, 
தூக்கமாத்திரைகள்‌ (8811018165) குயாரிக்கவும்‌, உரமாகவும்‌ 
பயன்படுகிறது. தற்பொழுது, ஹைட்ரசன்‌ (ர/ம்‌க211௦) தயாரிக்‌ 
கவும்‌ பயன்படுகிறது. காரம்‌ கலந்த சோடியம்‌ ஹைப்போ 
குளோரைட்டுடன்‌ யூரியாவைச்‌ செயல்‌ படுத்தி . ஹைட்ரசின்‌ 
உண்டாக்கப்படுகிறது. 
1111-0117. 716001 -- 29200 14114 4 17150 11௨௦௦ 

- இ 


1. யூரியா ஒரு ஒற்றை அமிலக்‌ காரமாகும்‌ (000௦ 80141௦ 0856); 
யூரியா நைட்ரேட்‌, ஆக்சலேட்‌ ஆகிய இரண்டும்‌ நீரில்‌ கரையாத 
உப்புகளாகும்‌. யூரியா நைட்ரேட்டைக்‌ குளிர்ந்த அடர்கந்தக 
அமிலத்துடன்‌ சேர்த்தால்‌ *நைட்ரேர யூரியா (14717௦ பா) 
உண்டாகிறது. 


1150, 

1411-0104. பா110 11, 0.10, 1௦ 

2. அமிலங்களோடோ அல்லது காரங்களோடோ கொதிக்க 
வைத்தால்‌ யூரியா நீராழ்‌ பகுக்கப்‌ படுகின்றது. 

மேய, ப௦ - 0-2, 

யூரியேஸ்‌ (078896) என்னும்‌ நொதி (ஜா) இதே மாற்‌ 
றத்தை நிகழ்த்தக்‌ கூடியது. 

யூரியாவை ஒரு ஆல்கஹாலுடன்‌ ஆவிமீளக்‌ கொதிக்க 
வைக்கும்‌ பொழுது குறை ஆல்கஹாலாற்‌ பகுப்பு (௨1/௨1 


810011014/818) ஏற்படுகிறது. இதனால்‌ மெதுவாக ஒரு யூரெத்தேன்‌ 
உண்டாகிறது. 


க்ரர்பானிக்‌ அமிலமும்‌ அதன்‌ சார்புப்‌ பொருள்களும்‌ 143 
7117. 
| 
0௦0082௩௦௦௭ _- ௦-0, 


(3) மெதுவாகச்‌ சூடாக்சப்பட்டால்‌, அம்மோனியா நீக்கப்‌ 
பட்டு பையூரெட்‌ (1பா6்‌) உண்டாகிறது. 


2119 --00-ஙு, _ ஐர..௦௦_ 11.00 பரு, 


பையூரெட்டின்‌ நீர்க்கரைசலைச்‌ சோடியம்‌ ஹைட்ராக்சைடு 
டனும்‌, ஒரு துளி செப்பகச்‌ சல்‌ஃபேட்டுடனும்‌ கலந்தால்‌ ஊதா 
நிறஃ கரைசல்‌ (*/101௦1 501யம௦0) உண்டாகிறது. இது பையூரெட்‌ 
வினை (310101 16101101) எனப்படும்‌. 
--00_4-- 


கொகுதியுள்ள்‌ எல்லாச்‌ சோர்மங்களும்‌ இவ்வினையைக்‌ 
கொடுக்கின்றன. (எ-டு) புரோட்டீன்கள்‌ யூரியாவை தயோனில்‌ 
குளோரைடுடன்‌ சூடுபடுத்தினால்‌ பையூரைட்‌, ட்ரையூரெட்‌ 
(ம்பா) 00010.00.1411). அகியவை உண்டாகின்றன. விரை 
வாகச்‌ சூழிபடுத்தப்பட்டால்‌ : அம்மோனியா நீக்கப்பட்டு சயனிக்‌ 
அமிலம்‌ (3801௦ 8014) உண்டாகிறது. இது விரைவாக சயன்‌ யூரிக்‌ 
அமிலமாகப்‌ (௫௨பா1௦ ௨௦14) பலபடியாகிறது. 


பபப) படர -)- 1117], 
ப சயனிக்‌ அமிலம்‌ 


.  பிடரு 1,004, 
சயன்‌ யூரிக்‌ அமிலம்‌. 


(1) நைட்ரஸ்‌ அமிலத்தோடு யூரியா செயல்பட்டு 


நைட்ரஜனை நீக்குகிறது. ஆனால்‌ இது சமன்பாட்டில்‌ உள்ளவாறு 
முழு அளவில்‌ இருக்காது. 


௦௦வ1) 3 வ. - 0௦,4312,0--21, 


காரங்கலந்த ஹைப்போபுரேமைட்டை அதிக அளவில்‌ யூரியா 
வுடன்‌ செயல்‌ படுத்தினாலும்‌ நைட்ரஜன்‌ விடுபடுகிறது. இதுவும்‌ 
இயைபு அளவில்‌ இருக்காது. 


00௯1, -3710081421௨011 நு ௮1௨00, 
-3148£0--314,ப்‌ 


ர்க்க கரிம வேதியியல்‌ 


5. அமிலகுளோரைடுகளும்‌, அமில நீரிலிகளும்‌ யூரியாவுடன்‌ 
செயல்பட்டு யூரைடுகளைக்‌ (பா௦1006) கொடுக்கின்றன. காட்டாக, 
அசெட்டைல்‌ குளோரைடு அசெட்டைல்‌ யூரியா (806001 பா2௨) 
என்னும்‌ யூரைடைக்‌ கொடுக்கிறது. 


௩.௦௦ ௭௨௰௦௦-அ௧, _” ரூ--௦௦.௮௭.௦௦. அ, நார 


இரட்டைக்‌ கார்பாக்கிலிக்‌ அமிலங்கள்‌--பாஸ்பாரில்‌ 
குளோரைடு (1105011001 61௦105) முன்னிலையில்‌ யூரியாவுடன்‌ 
செயல்பட்டு வளைய யூரைடுகளைக்‌ (030110 பா6(065) கொடுக்‌ 
கின்றன. எடுத்துக்காட்டாக, ஆக்சாலிக்‌ அமிலம்‌ பாரபானிக்‌ 
அமிலம்‌ அல்லது ஆக்சலில்‌ யூரியா (128120௨11௦ 8010 ௦7 பீட] பர) 
என்னும்‌ யூரைடைக்‌ கொடுக்கிறது. 


௦000 ப 


ஆண்‌." ர பரக 
| * ௦42 20,௦04 ப்ச்‌ ௦ 
000 1 ட வ்யூ 


ஒரு இரட்டை எஸ்ட்டரை (0105161) சோடியம்‌ ஈதாக்சைடு 
உள்ள ஆல்கஹால்‌ கரைசலில்‌ யூரியாவுடன்‌ சேர்த்துக்‌ கொதிக்க 
வைத்தும்‌ வளைய யூரைடு தயாரிக்கலாம்‌. காட்டாக, மலோனிக்‌ 
எஸ்ட்டர்‌ (ுாவ௦ா16 12) பார்பிட்‌ யூரிக்‌ அமிலம்‌ அல்லது 
மலோனில்‌ யூரியா (8க011ம11௦ 8018 ௦ ௨1௦௩91 பா₹க) என்னும்‌ 
யூரைடைக்‌ கொடுக்கிறது. 


006275 21 6-- வு 


௮ ௩  கண்து 
ஷே . 6௦--- வ 2 604 2010௩ 
்‌ 4 டத. இ ர்‌ 
6000-86 ஷடி 60-30 


“20.௦0. 

பார்பிட்யூரிக்‌ அமிலமும்‌, இதன்‌ 5--, 5: 5-- வழிப்‌ பொருள்‌ 

களும்‌ மருத்துவத்‌ துறையில்‌ மயக்க மருந்துகளாகவும்‌, வலி நீக்கும்‌ 
மருந்துகளாகவும்‌, பயன்படுகின்றன. எடுத்துக்‌ காட்டுகள்‌: 


1. பார்பிட்டோன்‌ (8௨011006) அல்லது 
5:5 இரு ஈதைல்‌ பார்பிட்யூரிக்‌ அமிலம்‌ 
(5:5 ப௭ம்டரும்‌ யாட ர்மார்‌௦ ௨௦14) 


2. ஃபிீனோ பார்பிட்டோன்‌( 11௦௦ 681106) அல்லது 
5--ஃபினைல்‌--5 ஈதைல்‌ பார்‌.பிட்யூரிக்‌ அமிலம்‌ 
(5--மி்ராடு॥்‌ -5நீழ்ருர்‌ தாரமா 8010) 


கார்பானிக்‌ அமிலமும்‌ அதன்‌ சார்புப்‌ பொருள்களும்‌ 740 


வளைய இரட்டை யூரைடுகளில்‌ ப்யூரின்‌ (1110௦) வகை மிக 
முக்கியமான தாகும்‌. 


(எ-டு) யூரிக்‌ அமிலம்‌ (ப11௦8௨௦1ம,) கஃபின்‌ (08110116), 
தியோ புரோமின்‌ (116௦010116) முதலியன. 


வ -- 0௦ ே-- ௮8-௦௦ 


ட வடி 

| | ்‌ | | சீ 
| ॥ ௦௦ ॥ பி 
வு 6-ல்‌ ட -- 6-0 
யூநிக்‌ அமிலம்‌. கஃபின்‌ 

சஷி என பு.” 

(ள்‌! 

| | 0 ்‌] 

௦ சோர4வ 

(ழ்‌ 58 


தியோபுரோமின்‌ (14௦௦0101116) 


யூரியாவின்‌ வடிவ அமைப்பு 
1. யூரியாவின்‌ மூலக்கூறு வாய்பாடு பேட 


2. இதன்‌ இரட்டை அமைடு வடிவம்‌ 00(1114.).' கார்பானில்‌ 
குளோரைடு, அம்மோனியா ஆகிய இரண்டிலிருந்து தயாரிக்கப்‌ 
படுவதிலீருந்து தெளிவாக்கப்‌ படுகிறது. 


பி, 


௨௦ * த ம்‌. 4 200 
வி 


பி, 


யூரியாவில்‌ இரண்டு-- 41174, தொகுதிகள்‌ உள்ளன. இது 
யூரியாவை நைட்ரஸ்‌ அமிலத்தோடு வினைபடுத்தினால்‌ இரண்டு 
மூலக்கூறு அளவு நைட்ரஜன்‌ உண்டாவதிலிருந்து காட்டப்‌ 
படுகிறது. 

3. யூரியா ஒற்றை அமிலக்‌ காரமாகச்‌ செயல்படுகிறது. 


வலிமையுள்ள கனிம அமிலங்களோடு நிலைத்த உப்புகளைக்‌ 
க.வே. 10 


746 ப கரிம வேதியியல்‌ 


கொடுக்கின்றது. ஆனால்‌ அமைடுகள்‌ நிலைத்த உப்புகளைக்‌ 
கொடுப்பதில்லை. மேலும்‌, யூரியா உப்புகளில்‌ ஓரடிய அமிலத்தின்‌ 
ஒரு மூலக்கூறு மட்டும்தான்‌ உள்ளது. காட்டாக, 00111], 00] 
இவ்வாறு உப்பு உண்டாதலை யூரியா மூலக்கூறு இயங்கு சமநிலையில்‌ 
உள்ளதாகக்‌ கருதி விளக்கப்‌ படுகிறது. 


பிரி திர்‌ 
௦-௦ ஆடக ௦-0 
ர, டி 


[ [] 


வடிவம்‌ 1, நடுநிலை அமைடு (யூரியா), வடிவம்‌ 1] காரஅமிடின்‌ 
(198810 ஊார்ம10௦) (ஐசோயூரியா--[80 01௦௨). அமிடின்‌ வடிவம்‌ 
மற்ற அமைடுகளில்‌ முடியாது. மேலும்‌ அமிடின்கள்‌ அமைடுகளை 
விட வலுவான காரங்களாகும்‌. எனவே அமிடின்‌ உப்புகளைக்‌ 
கொடுக்கிறது. 


ப்பு பவ 
பற்‌. 
ட 


| பிர 


புடிகவடிவ ஆய்வுகளின்‌ மூலம்‌ திண்மயூரியாவில்‌ இரண்டு 
நைட்ரஜன்‌ அணுக்களும்‌ சரார்வசமம்‌ எனக்காட்டப்பட்டுள்ளது. 
பிணப்பு நீள அளவுகள்‌ 6 __1[ தூரம்‌ 1:37 எனக்காட்டுகின்‌ றன. 
அலிஃபாட்டிக்‌ அமின்களில்‌ (1 பிணைப்பு தூரம்‌ 7:47&. இந்த 
அளவுகள்‌ யூரியாவில்‌ 611 பிணைப்பு சிறிதளவு இரட்டைப்‌ 
பிணைப்புத்‌ தன்மையுள்ளது எனக்காட்டுகின்றன. உடனிசைவு 
மூலம்‌ இதை விளக்கலாம்‌. 


ஷ்‌ ல்‌ 
3 தாக ர [42 
௧6 ட ௫௧% க பசி $% 
 . டர ட்ட ணு ட்‌ கணி க ே 
145 ப்ட்‌ ட. 


மேலுள்ள உடனிசைவு அமைப்புகளில்‌ இரண்டு நைட்ரஜன்‌ 
அணுக்களும்‌ சர்வசமமாக உள்ளன. மேலும்‌ எதிர்‌ மின்னாட்டம்‌ 
பெற்ற ஆக்சிஜன்‌ அணு ஒரு புரோட்டானுடன்‌ அணை பிணப்புக்‌ 
கொள்ளத்திறம்‌ கொண்டது. எனவே உப்பு மூலக்கூறை 
உடனிசைவுப்‌ பொருளாக எழுத முடியும்‌, ப 


கார்பானிக்‌ அமிலமும்‌ அதன்‌ சார்புப்‌ பொருள்களும்‌ 147 


* ன்‌ 8112 
4 
ரா  ்‌ ர்‌ ்‌ 6 ே 
௪௩ உற வண்‌ ஷ்‌ ௭௪ ணை 
௨ னே ்‌ு டண்‌ ௧௦ ௨௧ 
எ-டு. ஜவ்வை ட்‌ ட்‌ பட 
4118 (4712 சர 


இருமுனைத்‌ திருப்பு திறன்‌ (010016 100௦71) ஆய்வும்‌ யூரியா 
ஒரு உடனிசைவுப்‌ பொருள்‌ என்பதையே காட்டுகின்‌ றன. 
மின்னூட்டம்‌ பெற்ற வடிவங்கள்‌ 20-80 சதவீதம்‌ பங்கு 
பெறுகின்றன. வொர்ஷாம்‌ (௦11811) என்பவரும்‌ அவரது 
குழுவினரும்‌ 1957--ல்‌ யூரியாவில்‌ உள்ள அணுக்கள்‌ அனைத்தும்‌ 
ஓரே தளத்தில்‌ ருக்கின்றன எனக்காட்டியுள்ளனர்‌. எல்லாப்‌ 
பிணப்புகளும்‌ இரட்டைப்‌ பிணைப்புத்‌ கதுன்மையுள்ளவை 
என்பதோடு இது ஒத்திருக்கிறது. 
அரைக்‌ கார்பசைடு (50ம்‌ காட8சர்ப்‌௦) 

இதற்கு அமினோ யூரியா என்ற பெயரும்‌ உண்டு. இதை 
ஹைட்ரசீன்‌ சல்‌ஃபேட்டுடன்‌ (1134782106 $யிற125ு) பொட்டா 
சியம்‌ சயனேட்டைச்‌ செயல்‌ படுத்தித்‌ தயாரிக்கலாம்‌. 

ப, 111 படை நப வங்‌, 

யூரியாவை ஹைட்ரசீன்‌ ஹைட்ரேட்டுடன்‌ சூடுபடுத்தியும்‌ 

தயாரிக்கலாம்‌, 
1111-11) மட. 1 டு. 
--47) -- 110 

சமீபகாலத்தில்‌, நைட்ரோ யூரியாவைக்‌ கந்தக அமிலக்‌ 
கரைசலில்‌ காரீய நோர்முனை (1,௦80 ௨௭௦௮௦) கொண்டு மின்‌ பகுப்பு 
ஆக்சிஜன்‌ ஓடுக்கம்‌ செய்து அரைக்கார்பசைடு தயாரிக்கப்‌ 
படுகிறது. 

1, பட ]1111710, 6] படி படிக 10 

இயல்புகள்‌ : அரைக்கார்பசைடு வெண்ணிற படிகத்திண்மம்‌ 
ஆகும்‌. ௨. நி. 96”, கார்பானில்‌ சேர்மங்களைக்‌ கண்டறிய இது 
ஒரு முக்கிய வினைப்பொருளாகும்‌. கார்பானில்‌ சேர்மங்களோடு 
இது அரைக்‌ கார்பசோன்களைக்‌ ($௦101 0810௨20108) கொடுக்கிறது. 
வுல்‌ஃப்‌-கஷ்னர்‌ (9/0111-/19 ௦0 ஆக்சிஜன்‌ இறக்கத்திற்கும்‌ இது 
பயன்படுகிறது. ப 

தயோ யூரியா (114௦ ய௦௨) : தயோகார்பமைடு (7114௦ 080௨௱10௦) 


என்றும்‌ அமைக்கலாம்‌. 
பத்ர்‌ 
புடி 


% 


411 
5௮0 


டப்‌ கரிம வேதியியல்‌ 
அம்மோனியம்‌ தயோசயனேட்டைச்‌ சிறிது நேரம்‌ 170:₹--ல்‌ 
சூடு செய்து இது தயாரிக்கப்படுகிறது. 
_ 1177, 8008 5-௦ ௩, 


இயல்புகள்‌ ்: தயோயூரியா வெண்படிகத்திண்மம்‌ ௨. நி 180”. 
இது ஒரு “ஒற்றை அமில” காரமாகச்‌ செயல்படுகிறது. இருமுனைத்‌ 
திருப்புதிறன்‌ ஆய்வுகள்‌ தயோயூரியா ஒரு உடனிசைவுப்‌ பொருள்‌ 
எனக்‌ காட்டுகின்றன. இது %- கதிர்‌ கொண்டு அறிந்த தயோ 
யூரியாவின்‌ படிக அமைப்பின்‌ மூலம்‌ உறுதி செய்யப்படுகிறது. 


வன்காரங்களோடு சூடு செய்யப்பட்டால்‌ தயோயூரியா நீராற்‌ 
பகுக்கப்படுகிறது. 
11௨௦11 
00012), 30-00), 15 அரா 


காரங்கலந்த பர்மாங்கனேட்டு மூலம்‌ ' ஆக்சிஜன்‌ ஏற்றினால்‌ 

யூரியாவாக மாறுகிறது. 
5-6 (1407), டட [0] -ஆ 90 (1114), 5 

அமிலக்கரைசலில்‌ பர்மாங்கனேட்‌ மூலம்‌ ஆக்சிஜன்‌ ஏற்றப்‌ 
பட்டால்‌ ஃபார்ம்‌ அமிடின்‌ டைசல்‌ஃபைடு (1௦ஐவா/ப1௦ 
0150101442) 1114. 0(-11).5.6.(_ 1... உண்டாகிறது. 
இவ்வினை மெர்கேப்டோ தொகுதி (142108010 8௦2) உள்ள 
சேோர்மங்களின்‌ குறிப்பிடத்தக்க வினையாதலால்‌, தயோயூரியா 


[1214 
டர 
4. மஊயவூு 
12 1) 2 ட்‌ 
இருப்பதாகக்‌ கூறப்படு றது. அல்க்கைல்‌ ஹாலைடுகளுடன்‌ சேர்த்‌ 


தால்‌ 5-அல்க்கைல்‌ ஐசோ தயேர்யுரோனியம்‌ உப்புகள்‌ (5-௨110/1-150 
[மீ4௦ ய்01மர 58108) உண்டாகின்றன. 


அமிலக்கரைசலில்‌ என்ற அமைப்பில்‌ 


காட்டாக, 


3 


ந 
ச்‌ 
ட்‌ 


பெ - 5௦௫) டட வ 


படித 


16. கரிமஃ-உலாகச்‌ சேர்மங்கள்‌ 
(012௨௱0-%1௦1வ111௦ (0006) 


ஒரு உலோகத்தின்‌ அணு நேரடியாகக்‌ கரியணுவோடு பிணைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ கரிமச்‌ சேர்மங்களே கரிம- உலோகச்‌ சேர்மங்கள்‌ 
என்பவை. பொதுவாக, தனிம அட்டவணையின்‌ ] துணைப்பிரிவுத்‌ 
குனிமங்கள்‌ இம்மாதிரி சேர்மங்கள்‌ கொடுக்கும்‌ தன்மையன; 
அதாவது துத்தநாகம்‌ (2110), கேட்மியம்‌ (கேமெரா), பாதரசம்‌ 
ரர)  அடஇயவை இரு அல்க்கைல்‌ வழிப்பொருள்களையும்‌ 
(4111 ருக்‌) வெள்ளீயம்‌ (111), ஈயம்‌ (1௦௨4) ஆகியவை 
நால்‌ அல்க்கைல்‌ வழிப்பொருள்களையும்‌ (61௨ வர] 0601841705) 
கொடுக்கின்றன. இவை தவிர கார உலோகங்களும்‌, மெக்னீசியம்‌ 
குரா) ஆகியவையும்‌ கரிம சார்புப்‌ பொருள்களைக்‌ கொடுக்‌ 
இன்றன. இவற்றில்‌ பல சேர்மங்கள்‌ வினை வேகம்‌ அதிக முள்ளவை 
யாகையால்‌, மிகச்சிறந்த தொகுப்பு விளைப்பொருள்களாகப்‌ 
($$011)6110 .10820118) பயன்படுகின்றன. இவைகளில்‌ கிரிக்ஞனார்டு 
வினைப்பொருள்கள்‌ (பேோப்தாகாம்‌ ௩௦௨819) என்னும்‌ கரிம 
மெக்னீசியச்‌ சேர்மங்கள்‌ மிக முக்கியமானவை. 


கிரிக்னார்டு வினைப்பொருள்கள்‌ 
சார்தாவார்‌ ௦22015 


அல்க்கைல்‌ மெக்னீசியம்‌ ஹேலைடுகள்‌ -]%1௨-% அதாவது 
இரிக்னார்டு வினப்பொருள்கள்‌ 1900-இல்‌ கிரிக்னார்டு என்பவரால்‌ 
குயாரிக்கப்பட்டு, தற்பொழுது சோதனைச்‌ சாலையில்‌ மிகமுக்கிய 
தொகுப்பு வினப்பொருள்களாக உள்ளன. பொதுவாக கிரிக்னார்டு 
வினைப்பொருள்‌ நீரும்‌, அல்கஹாலும்‌ அற்ற ஈதரில்‌ கரைந்த 
அல்கைல்‌ ஹேலைடை. (1 மூலக்கூறு) மெக்னீசியத்துடன்‌ (4 அணு) 
வினை படுத்தித்‌ தயாரிக்கப்படுகின்‌ றது. 


836-312 ௩ நஜ 


150 கரிம வேதியியல்‌ 


சகிரிக்னாரடு வினைப்பொருள்‌ உண்டாகும்‌ வினைவழிமுறை 
இன்னும்‌ தெளிவாகவில்லை. கோம்பெர்க்‌ (00௦௭2), பேக்மேன்‌ 
(க) ஆகிய இருவரும்‌ 1927-ல்‌ ஒரு தனித்தியங்கு உறுப்பு 
வினைவழிமுறையைக்‌ கொடுத்தனர்‌. இவ்வினை மெக்னீசியம்‌ 
ஹேலை$ உண்டாவதோடு ஆரம்பமாகிறது. 


2%-டந1௨- 18 ]2&, 
42-14, -2]142% 
536. ந1ஐ நாத 1௩ 
௩. ஆர்ஜித 12% 


கிரிக்னாடு வினைப்பொருளின்‌ ஈதர்‌ கரைசலே அதன்‌ எல்லா 
வினைகளுக்கும்‌ பயன்படுத்தப்படுகிறது. ஈதரைத்தவிர மூவிணைய 
அமீன்கள்‌, நால்ஹைட்ரோ ஃப்யூரான்‌ (12க 10/4௦ 1081), 
எதிலீன்‌ கஇளைக்காலின்‌ இரு மீதைல்‌ ஈதர்‌ (1941021191 60௦: ௦1 
௦11ர1616. ஐீு௦௦1) ஆகியவையும்‌ கரைப்பான்களாகப்‌ பயன்படு 
கின்றன. நால்ஹைட்ரோ ஃப்யூரான்‌ அல்க்கைல்‌ ஹேலைடுகளின்‌ 
மெக்னீசியத்தோடு வினைபுரியும்‌ சக்தியை அதிகரிப்பதால்‌, தற்‌ 
பொழுது அதன்‌ உபயோகம்‌ வளர்ந்து வருகிறது. 


ஒரு குறிப்பிட்ட அல்க்கைல்‌ தொகுதியின்‌ கிரிக்னார்டு வினைப்‌ 
பொருள்‌ கொடுக்கும்‌ இயல்பு அத்தோடு இணந்துள்ள . 
ஹேலோஜன்‌ அணுவைப்‌ பொறுத்தது. அல்க்கைல்‌ அயோடைடு 
எளிதிலும்‌, புரோமைடு அதைவிட மெதுவாகவும்‌, குளோரைடு 
மெதுவாசவும்‌ கிரிக்னார்டு விபைபொருள்சளைக்‌ கொடுக்கின்‌ றன. 
அது போன்றே, அல்க்கைல்‌ தொகுதியின்‌ கனபரிமாணம்‌ அதிகம்‌ 
ஆக ஆகப்‌ பொருள்‌ உண்டாகும்‌ எளிமை குறைகிறது. 


௫5% 2? ேோட%  ? ஆர க. இரை 


மூவிணைய அல்க்கைல்‌ அயோடைடுகள்‌ (1 எ1(18ரூ ௨1௫1 [0 014௦5) . 
எளிதில்‌ ஹைட்ரஜன்‌ அயோடைடை நீக்க ஓலிஃபீன்‌ (01௦110) 
கொடுப்பதால்‌, மூவிணைய அல்க்கைல்‌ குளோரைடுகள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்‌ றன. 


கிரிக்னார்டு வினைப்பொருள்களின்‌ வடிவ வாய்பாடு 


கரிக்னார்டு வினைப்பொருள்‌ ஈதர்‌ கரைசலில்‌ தயாரிக்கப்‌ 
படுகின்றது என்பதைக்‌ குறிப்பிட்டோம்‌. ஈதர்‌ ஒரு கரைப்பான்‌ 
மட்டுமல்ல, அத்தோடு அது கிரிக்னார்டு வினைப்பொருளின்‌ ஒரு 


கரிம-உலோகச்‌ சோமங்கள்‌ [57 


முக்கிய பாகமாசவும்‌ உள்ளது என்பது ஆய்வுகளிலிருந்து தெளி 
வாக்கப்பட்டுள்ளது.  கிரிக்னார்டு . கரைசலை மெதுவாக ஆவி 
யாக்கினால்‌ முடிவில்‌ வெண்ணிறக்‌ திடப்பொருள்‌ ஒன்று கிடைக்‌ 
கிறது, இதனுடைய மூலக்கூறு வாய்பாடு ௩182%2(ய0.௦ 
எனக்காட்டப்பட்டுள்ளது. எனவே டஇவ்வினைப்‌ பொருள்‌ ஒரு 
ஈகரேட்‌ (பர௨6) எனப்படுகிறது. இது பல உப்புகள்‌ ஹைட்ரேட்‌ 
(பிரம்‌216) வடிவத்தில்‌ இருப்பதை ஓத்திருப்பதால்‌ இப்பெயா்‌ 
பெற்றது. 

ஈதர்‌ மூலக்கூறில்‌ உள்ள ஆக்சிலன்‌ அணுவில்‌ இரண்டு 
ஜோடிப்‌ பகரா எலெக்ட்ரான்௧ள்‌ உள்ளன. கிரிக்னார்டு வினைப்‌ 
பொருளில்‌ உள்ள மெக்னீசியத்தில்‌ நான்கு வெளிப்புற எலெக்ட்‌ 
ரான்கள்‌ மட்டும்‌ உள்ளன. 


பம 8845 உடடத்ற்ட 1௩ :]82: &% 


இரண்டு ஈதர்‌ மூலக்கூறுகள்‌ ஆக்சிஜன்‌ மீதுள்ள ஒவ்வொரு 
ஜோடி எலெக்ட்ரான்கனை மக்சீனி௰யத்திற்கு வழங்கி அதை எட்டு 
எலெக்ட்ரான்‌ நிலையில்‌ (0101) வைக்கிறது 


வேட 1 உயல, 
[௩ : நீரத: % 
படை 19: மராடி 


கிரிக்னார்டு வினைப்‌ பொருளின்‌ வினைகள்‌ 
கரிக்னார்டு வினைப்பொருள்‌ ஈதர்‌ கரைசலில்‌ இருக்க, மற்ற 
- வினைப்பொருள்‌ அதனுள்‌ சிறிது சிறிதாகச்‌ சேர்த்தேர அல்லது 
பின்னகோடு முன்னதைச்‌ சேர்த்தோ, றிது நேரம்‌ கழித்து, 
மெக்னீசியம்‌ அணைவுச்‌ சேர்மங்கள்‌ (௩௨20210111 ௦௦11016% 0௦111- 
5௦1105) நீர்‌ அல்லது நீர்த்த அமிலங்கொண்டு சிகைக்கப்படுகிறது. 
கிரிக்னூர்டு வினைகளை இருவகைப்படுத்தலாம்‌; 


7, இழ்க்காணும்‌ தொகுதிகளில்‌ ஏதாவது ஒன்றுள்ள சேர்மத்‌ 
தோடு கிரிக்னார்டு வினைப்பொருள்‌ சேர்தல்‌. 
2:0.)-- 211.) க. 0 று. 56௬0 


[:112%- இன்‌ அல்க்கைல்‌ தொகுதி எப்பொழுதும்‌ குறைந்த 


1528 கரிம வேதியியல்‌ 


எலெக்ட்ரான்‌ கவரும்‌ தன்மையுள்ள அணுவுடன்‌ சேருகிறது. 
[836 உறுப்பு அதிக எலெக்ட்ரான்‌ கவரும்‌ குன்மையுள்ள 
அணுவோடு சேருகிறது. பல்‌ இணைப்புகள்‌ உள்ள இரு கரியணுக்்‌ 
- களோடு வினை நிகழாது. 


கார்பானில்‌ (கேடு) உறுப்புடன்‌ நிகழும்‌ வினை மிக 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. அதனுடன்‌ இிரிக்னார்டு வினைப்பொருள்‌ 
சேரும்‌ வினைவழிமுறை இன்னும்‌ உறுதியாகவில்லை. இருப்பினும்‌ 
ஸ்வெய்ன்‌ (88210) என்பவர்‌ 1951-ல்‌ கொடுத்த வளைய - சேர்ப்பு 
வழிமுறை பொருத்தமாக உள்ளது. | 


௪ % 
ம்னு 119 --% 256 ௦ 
ர 
| 
ரி ்‌ 
1) நன்‌ 5 $ சே 09% - ௭9 
ரு அணை, 
0 19 -- % 
தக 


2, திறம்‌சேோர்‌ ஹைட்ரஜன்‌ அல்லது ஹேலோஜென்‌ உள்ள 
சோர்‌. மங்களோடு இரட்டைச்‌ சிதைவு உண்டாதல்‌. 


திறம்‌ சேர்‌ ஹைட்ரஜன்‌ என்பது ஆக்சிஜன்‌, நைட்ரஜன்‌ 
அல்லது கந்தக அணுக்களோடு இணைக்கப்பட்டுள்ள ஹைட்ரஜன்‌ 
- அணுவாகும்‌. அத்தகைய சேர்மங்கள்‌ கிரிக்னார்டு வினைப்‌ பொரு 
ளோடு வினைபடும்‌ பொழுது, அல்க்கைல்‌ உறுப்பு பாரஃபினாக 
மாற்றப்படுகிறது. 


நர - நப - நா. 100) % 
ரஜ - ௩0ம்‌ -- நு 120௩) % 
ஜு 4 பிம்‌ ௮ மம்‌ 4] & 


திறம்‌ சேர்‌ ஹைட்ரஜன்‌ கொண்ட சேர்மங்களோடு நிகழும்‌ 
வினையினால்‌ உண்டாகும்‌ பாரஃபின்‌ வினைபுரி அளவில்‌ (0ம81111 - 
181176) இருப்பதால்‌, இம்முறை ஒரு சேர்மத்தில்‌ எவ்வளவு திறம்‌ 
சோர்‌ ஹைட்ரஜன்கள்‌ உள்ளன என்பதைக்‌ கண்டறிய உதவும்‌. 
இதற்கான மூறை ஜெரிவிட்டினாஃப்‌ திறம்‌ சேர்‌ ஹைட்ரஜன்கள்‌ 
கண்டறிதல்‌ ((2£6121871(11014' 8௦1146 1301௦2010 021010811௦) எனப்‌ 


கரிம- உலோகச்‌ சேர்மங்கள்‌ 75.3 


படும்‌. இம்முறையில்‌ மீதைல்‌ மெக்னீசியம்‌ அயோடைடு 01751821 
பயன்படுகிறது. இதனால்‌ உண்டாகும்‌ மீதேனின்‌ கன அளவி 
லிருந்தும்‌, ஒரு மீதேன்‌ மூலக்கூறு ஒரு திறம்‌ சேர்‌ ஹைட்ரஜனுக்குச்‌ 
சமம்‌ என்பதிலிருந்தும்‌ எவ்வளவு இறம்‌ சோர்‌ ஹைட்ரஜன்கள்‌ 
உள்ளன என்பது கணக்கிடப்படுகிறது. 











எடு 
சாதாரண 
[31111 - பேராத ன பே, யத 
வெப்பநிலை 
உயர்ந்த 
௩140 நஐ- பப நா ௮ (11 84012), 
வெப்பநிலை ப 
சாதாரண 
₹௮1-- ப்‌௩1௫1- ட பெட்டிய 
ப வெப்பநிலை 
பே 
பொது 
பட்‌. மல்‌. மே. ர--00. 0... 
001421 ப 


ண -ி.-00௦,௦. 0, 
பப்‌ டபேராஜா நட நோளா டா, 
| சேராஜா 
மதப்‌, 


கடைசியாகக்‌ குறிப்பிட்ட வினையின்‌ இரண்டாம்‌ கட்டம்‌ 
. நிகழாமல்‌ தடுக்கலாம்‌. நால்‌ ஹைட்ரோஃபூரான்‌ கரைப்பானில்‌ 
அசெட்டிலீனைச்‌ செலுத்திப்‌ பூரிதமாக்கி அதனுள்‌ கிரிக்னார்டு வினைப்‌ 
பொருளின்‌ : கரைசலைச்‌ சேர்த்தால்‌ இரண்டாவது கட்டவினை 
நிகழாது. 


தொகுப்புப்‌ பயன்கள்‌ ($$1॥1௦11௦ 1568) 


ஹைட்ரோகார்பன்கள்‌ (1134௦0க1௦௦15) : திறம்‌ சேர்‌ ஹைட்‌ 
ரஜன்‌ உள்ள சேர்மத்தோடு கரிக்னார்டு வினைப்பொருளைச்‌ செயல்‌ 
படுத்தும்‌ பொழுது ஹைட்ரோக்கார்பன்‌ உண்டாகிறது. செயல்‌ 
முறையில்‌ நீரோ அல்லது நீர்த்த அமிலமேஈ பயன்படுகிறது. 


நா உட்ட௦  நரநாதா0ய)றா 


ரீக ்‌ கரிம வேதியியல்‌ 


அல்க்கைல்‌ . ஹேலைடுகள்‌ ஆல்கஹாலிலிருந்து எளிதில்‌ 
தயாரிக்கக்‌ கூடியவையாகையால்‌, (இம்முறையில்‌ எந்த 
ஆல்கஹாலையும்‌ (அடைபட்ட அல்லது அடைபடாத) அதற்கு 
நேரான ஹைட்ரோக்கார்பனாக மாற்றலாம்‌. ப 


நிக்கலை வினை ஊடு பொருளாகக்‌ கொண்டு ஹைட்ரஜன்‌ 
ஏற்றப்‌ படுவதாலும்‌ ஹைட்ரோக்கார்பன்‌ உண்டாகிறது. 


நய! ப 
2௩ - 20,2811 4 2) 4 நஜவூ 


அதிக கரியணுக்கள்‌ கொண்ட ஹைட்ரோசக்கார்பன்கள்‌ 
தயாரிக்க, கிரிக்னார்டு வினைப்பொருளைத்‌ தகுந்ததொரு அ௮ல்க்கைல்‌ 
ஹேலைடுடன்‌ செயல்படுத்தலாம்‌. இது திறம்சேர்‌ ஹேலோஜென்‌் 
அணுவுள்ள சேோர்மத்தோடு நிகழும்‌ இரட்டைச்‌ சிதைவுக்கு 
எடுத்துக்‌ காட்டாகும்‌. 


உந்த1--&1 டு: - நஜ, 


இவ்வினையின்‌ விளைச்சல்‌ பலன்‌ 75' உறுப்பு அல்லைல்‌ அல்லது 
மூவிணைய அல்க்கைல்‌ தொகுதியாக ((ம(1வரு விர1 ௦) 
இருப்பின்‌ அதிகரிக்கும்‌, மாறாக, 0-டொலுயீன்‌ சல்‌ஃபானிக்‌ 
அமில எஸ்ட்டர்களை (-]௦10606 5ய]1ற1௦ஈ1௦ 8௦10ம்‌ %608). அல்க்கைல்‌ 
ஏற்றும்‌ பொருளாகக்‌ கொண்டால்‌ இன்னும்‌ அதிக பலன்‌ 
கிடைக்கும்‌. 


0191 * ௦65-560 -ப ஈ-௩- டட 500191 


௩' மீதைல்‌ அல்லது ஈதைல்‌ உறுப்பாக இருப்பின்‌ முறையே 
மீதைல்‌ அல்லது ஈதைல்‌ சல்‌ஃபேட்டைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


நதா 20), 80-5௨ 1 ரோ 
(௪௪-௦0-5850 -0) ௩12 


ஓரிணைய ஆல்கஹால்கள்‌ : கிரிக்னார்டு வினைப்பொருளை 
உலர்ந்த ஆக்சிஜன்‌ உடன்‌ செயல்‌ படுத்தி உண்டாகும்‌ பொருளை 
நீருடன்‌ சிதைத்தால்‌ ஆல்கஹ்ால்‌ உண்டாகிறது. 


௦, [₹1/12% உடு 
௩1% -- 011 2012 _- 2%௦ய 
இம்முறை மூன்றுவகையான ஆல்கஹால்‌ தயாரிப்பிற்கும்‌ 
பயன்படுத்தலாம்‌. எனினும்‌ அல்க்கைல்‌ ஹேலைடுகளை எளிதில்‌ 
மற்ற முறைகளில்‌ ஆல்கஹாலாக்க முடியுமாதலால்‌ இம்முறை 


கரிம-உலோகச்‌ சோர்மங்கள்‌ 125 
௮திக அளவில்‌ பயன்படுவதில்லை. இருப்பினும்‌ அரைல்‌ ஹேலைடு 
களை (கூ 11110ப்‌ ஃபீனாலாக மாற்றப்‌ பயன்படுகிறது. 
இரிக்னார்டு வினைப்பொருளை (ஈதர்‌ கரைசல்‌) ஃபார்மால்டி- 
ஹைடு வாயுவுடன்‌ செயல்படுத்தி உண்டாகும்‌ மெச்னீசியம்‌ 
அணைவுப்‌ பொருளை நீர்த்த அமிலத்துடன்‌ சிதைத்தால்‌ ஒரிணைய 
ஆல்கஹால்‌ உண்டாகிறது. 
4 
2௦௦ 4 வார 022 அகட உட பட 
ள்‌ ப 


கிரிக்னார்டு அல்க்கைல்‌ தொகுதியைவிட இரண்டு கரியணுக்கள்‌ 
அதிகமாக உள்ள ஓரிணைய ஆல்கஹாலை உண்டாக்குவதற்கு, 
ஒரு எதிலீன்‌ குளோரோ ஹைம்ரின்‌ மூலக்கூறை இரண்டு 
கிரிக்னார்டு பொருளின்‌ மூலக்கூறுடன்‌ சேர்த்து வினைப்படுத்தலாம்‌, 


ஜட பே டே பேர ஙா ட்டம்‌ ப்ரஜா 


311291 11௦ 
௨௮ நு ப பு நறை டட்ட்டடி ந மர ரர நரா 





ஈரிணைய ஆல்கஹால்கள்‌ : ஃபார்மால்டி ஹைடைத்தவிர 
வேறு ஏதாவதொரு ஆல்டிஹைடுடன்‌ இரிக்னார்டு வீனைப்‌ 
பொருளைச்‌ செயல்படுத்தி ஈரணைய ஆல்கஹால்‌ தயாரிக்கலாம்‌. 


1 
/ 2௦ பரு! 
௦௦ * விட வக. அட ந. 
₹ு. 


இரு மூலக்கூறு : அளவு கிரிச்னார்டு வினைப்பொருளும்‌ ஒரு 
மூலக்கூறு அளவு ஈதைல்‌ ..பார்மேட்டும்‌ (1ம031 1௦பக1/ம) வினை 
புரிந்து ஈரணைய ஆல்கஹாலைக்‌ கொடுக்கின்றன. இவ்வினையில்‌ 
ஆல்டிஹைடு ஒரு இடைப்பொருளாக: உண்டாகி, பிறகு அது 
ஈரிணைய : ஆல்கஹாலாக மாறுகிறது என நம்பப்படுகிறது. 


ட 09% 
௮ | 9 
ட்டு? ட பை பல்‌ ல. வேவு 


1119.) அ பத்‌ 
எ9(௦த: 14 ௦௮௦8) 1-௦. அ உ0ய௦ப 
ப எ 


136 கரிம வேதியியல்‌ 


மூவிணைய ஆல்கஹால்கள்‌ : கிரிக்னார்டு வினைப்பொருள்‌. ஒரு 
சட்டோனுடன்‌ செயல்பட்டு மூவிிணைய ஆல்கஹால்‌ உண்டா 
கிறது, ப 
இ ட ு .௦119% ௩ ௦ 
௦4 உர 6 0) 6 


% 
ஸ்‌” ப்‌ ய 


ட. ்‌ [ஐ ல்‌ ச 
இரண்டு ஒத்த உறுப்புகள்‌ கொண்ட மூவிணைய ஆல்கஹால்‌ 
தயாரிக்கக்‌ 8ழ்க்காணும்‌ முறையைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


ண 


ரு 


௦ ப ட வல) 
2 ்‌ | 
ஹ்‌ 3 கடவு 3 ௮௬ ழே ௮ இே 1] ப கடத 
| 
பே ஜ்‌ 
க ்‌ ன்‌ 


ப ச்‌ 
) | 
| 
* 
ு்‌ 
| 


54 42 ர -- இய 
*ு” 
மூன்று ஒத்த உறுப்புகள்‌ . கொண்ட மூவிணைய ஆல்கஹ்ாலை 
இரிக்னார்டு வினைப்பொருள்‌ (3 மூலக்கூறு) ஈதைல்‌ கார்பனேட்‌ 
- (1 மூலக்கூறு) கொண்டு தயாரிக்கலாம்‌. - 


3117ஐ₹-_(0௫,0),00 - 2003010012 


1,௦ 
_. ௩௦௦ 


ஈதர்கள்‌ : கிரிக்னார்டு வினைப்பொருளை திறம்சேர்‌ ஹேலோ 
ஜென்‌ உள்ள சேர்மத்தோடு வினைப்படுத்தி ஈதர்‌ தயாரிக்கப்‌ 
படுகிறது. இம்முறையில்‌ - ஓர்‌ குளோரோ ஈதர்‌ (௨-100100111010 
21௦1) கிரிக்னார்டு வினைப்‌ பொருளுடன்‌ சேர்க்கப்படுகிறது, 


௨-௦ ய. ௩1% -- 80-11 120% 
௩-0, போன்ற குளோரோ ஈதர்களை எளிதில்‌ தயாரிக்கக்‌ 
குளிர்ந்த ஃப௱ார்மலின்‌ கரைசலும்‌, ஓர்‌ ஆல்கஹாலும்‌ சேர்ந்த 


கலவையினுள்‌ ஹைட்ரஜன்‌ குளோலரடு வாயுவைச்‌ செலுத்தித்‌ 
தயாரிக்கலாம்‌, 


கரிம- உலோகச்‌ சேர்மங்கள்‌ டசி 157 
௩0 ட ரூ.ளா௦ 10 .” ௩௦.௨ 10 


ஆல்டிஹைடுகள்‌ : ஒரு கிரிக்னார்டு வினைப்பொருள்‌ (1 மூலக்‌ 
கூறு) ஈதைல்‌ ஃபார்மேட்‌ (7 மூலக்கூறு) உடன்‌ செயல்பட்டு 
ஆல்டிஹைடு உண்டாகிறது. ிரிக்னார்டு வினைப்பொருள்‌ அதிக 
அளவில்‌ இருப்பின்‌ ஈரிணைய ஆல்கஹால்‌ முடிவாக உண்டாகும்‌. 
எனவே இதை முடிந்த அளவில்‌ தடுக்க கிரிக்னார்டு வினைப்பொருள்‌ 
ஃபார்மிக்‌ எஸ்ட்டருக்குள்‌ சேர்க்கப்படூகிறது. 


௦ ்‌ 40% 
2 | 
பஷ சவாடி ௮ நடக்க நத என்ட தத்து அவைக்‌ 
| 


8.0௦ -.12௦௦௫.)% 


ஈதைல்‌ ஃபார்‌மட்டுக்குப்‌ பதில்‌ ஈதைல்‌ ஆர்தோ ஃபாரா்‌ 
மேட்டைப்‌ (61111 ௦1111௦ 1௦11௨(௦) பயன்படுத்தினால்‌ அதிக அளவில்‌ 
ஆல்டிஹைடு கிடைக்கும்‌. இதன்‌ காரணம்‌ ஈரிணைய ஆல்கஹால்‌ 
உண்டாவது அசெட்டால்‌ உண்டாவதால்‌ தடுக்கப்படுகிறது. 


1.0௩ 1௩ ௩௩௭௦௩3, - ௩௪௦0௮3 


அமிலம்‌ 
_-. .-.. ௩. பப்ப? ப்ப 


கீட்டோன்கள்‌ : ஃபார்மிக்‌ எஸ்ட்டரைத்‌ தவிர மற்ற எந்த 
ஒரு எஸ்ட்டரையும்‌ (1 மூலக்கூறு) ஒரு கிரிக்னார்டு வினைப்பொருளை 
யும்‌ (1 மூலக்கூறு) வினைபடுத்தி &ட்டோன்‌ உண்டாக்க முடியாது. 
இதற்குக்‌ காரணம்‌ முதல்‌ படியாகக்‌ கிடைக்கும்‌ &ட்டோனனோடு 
வினையைக்‌ கட்டுப்படுத்த முடியாது. எனவே ஃபார்மிக்‌ ஆர்தோ 
எஸ்ட்டரைத்‌ தவிர மற்ற ஆர்தோ எஸ்ட்டரைப்‌ பயன்படுத்தி, 
கீட்டோன்கள்‌ அதன்‌ க&ீட்டால்‌ உருவில்‌ தயாரிக்கப்படுகின்‌ றன. 


(டட, ப ௩1௨- ந டட ப). 1ாத௦ட்ப்‌ 95%. 
ணய 
8-0. 


அல்க்கைல்‌ சயனைடோடு கிரிக்னார்டு வினைப்பொருளைச்‌ 
சோர்த்து உண்டாகும்‌ அணைவுப்‌ பொருளை நீர்த்த அமிலத்தோடு 
சிதைத்தும்‌ 8ட்டோன்கள்‌ தயாரிக்கலாம்‌. மீதைல்சயனைடு இவ்‌ 
வினை நிகழ்த்தாது. 


1548 கரிம வேதியியல்‌ 


ரீ 


| 1.௦ 
8-௮ நடை, உட்டே 11112: 


1௦ 
88) 0- அ 00,௩111, 


அசைல்‌ குளோரைடுகளும்‌ எளிதில்‌ கிரிக்னார்டு பொருள்‌ 
களுடன்‌ செயல்பட்டு உட்டோன்கள்‌ கொடுக்கின்‌ றன. 


₹.-0001-_ நா உ--௦௦--௩..1ா201% 


அமிலங்கள்‌ : திடநிலையில்‌ உள்ள கார்பன்‌ டை ஆக்சைடுடன்‌ 
ஒரு கிரிக்னார்டு வினைப்பொருளைச்‌ செயல்‌ படுத்தி உண்டாகும்‌ 
அணைவுப்‌ பொருளை நீர்த்த அமிலங்‌ கொண்டு சிதைத்தால்‌ 
ஒற்றைக்‌ கார்பாக்சிலிக்‌ அமிலம்‌ கிடைக்கிறது. 


6 0 
ட! 4 ௭9% ஐ௨௨௦ 222.) ௨00௦௦0 
௦ 9495 ப 


- அதிக விளைச்சல்‌ பலன்‌ பெற 06 நிலையில்‌ உள்ள இரிக்னார்டு 
கரைசலினுள்‌ கார்பன்டைஆக்சைடைச்‌ செலுத்தலாம்‌. இம்முறை 
1,000 வகையான அமிலங்கள்‌ தயாரிக்க மிகவும்‌ உதவுகிறது, 
மூவிணைய அல்க்கைல்‌ ஹாலைடுகளிலிருந்து ரல "முறையில்‌ 
இம்மாதிரி ௮மிலம்‌ தயாரிக்க முடியாது. 


எஸ்ட்டர்கள்‌ : கிரிக்னார்டு வினைப்பொருள்‌ (1 மூலக்கூறு) 
ஈதைல்‌ குளோரோ ஃபார்மேட்‌ (1 மூலக்கூறு) உடன்‌ வினைபுரிந்து 
எஸ்ட்டர்‌ உண்டாகிறது. குளோரோ ஃபார்மிக்‌ எஸ்ட்டர்‌ 
கார்பானிக்‌ அமிலத்தின்‌ அரை அமிலக்குளோரைடு ஆதலால்‌, 
சேர்க்கை வழியிலேயே வினைநிகழ்கிறது. 


1 
ட] 
01--0-041138௨% வட அரவு ௩௦௦௦௦. 
17௪010 
௦௦, ட்‌ ய இ ்‌ 


கார்பிதாச்சி தொகுதியுடன்‌ (0870611003 ஐ:௦ய) இரிக்னார்டு 
வினைப்பொருள்‌ மேலும்‌ வினைநிகழ்த்தாமல்‌ இருக்க ஈதைல்‌ 
குளோரோ ஃபார்மேட்‌ அதிக அளவில்‌ வைத்துக்‌ கொள்ளப்‌ 
படுகிறது. 


கரிம- உலோகச்‌ சேர்மங்கள்‌ த?) 


மூவிணய ஆல்கஹால்களின்‌ எஸ்ட்டர்‌ தயாரிக்கச்‌ சிறந்த 
முறை என்னவெனில்‌, மூவிணைய ஆல்கஹ்ாலை கிரிக்னார்டு வினைப்‌ 
பொருளுடன்‌ சேர்த்து, பின்‌ அதனுள்‌ அசைல்‌ குளோரைடைச்‌ 
சேர்ப்பதாகும்‌. இந்த அசைல்‌ ஹாலைடு அல்காக்ச-மக்னீசியம்‌ 
ஹாலைடுடன்‌ (1105௫. பர௨0௦51ம0 1781106) வினைபட்டு எஸ்ட்ட 
ரைக்‌ கொடுக்கிறது. 


௩,௦௦ப-டபெராள _, ரெபு௩௦௦நன 
௩:0௦0118,00௪ - ௩:௦௦௦௦,- நத 


அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ : ஒரு மூலக்கூறு சயனோஜென்‌ 
(௨௭௦801) கிரிக்னார்டு வினைப்‌ பொருளுடன்‌ செயல்பட்டு அல்க்‌ 
கைல்‌ சயனைடு உண்டாகிறது. 


8312-௫, - நடந்தா 


சயனோஜென்‌ குளோரைடுடன்‌ (09/410201 0110௦11046) இரிக்னார்டு 
வினைப்பொருள்‌ செயல்‌ படும்பொழுது அல்க்கைல்‌ சயனைடும்‌, அல்க்‌ 
கைல்‌ ஹேலைடும்‌ உண்டாகின்றன. அல்க்கைல்‌ சயனைடு மீண்டும்‌ 
கிரிக்னார்டு வினைப்பொருளுடன்‌ வினைபுரியும்‌ தன்மையுள்ளதால்‌ 
சயனோஜென்‌ குளோரைடு எப்பொழுதும்‌ அதிக அளவில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தட பு -- ஈர. நாக0்‌, 
உத -ட014 - ௩.ப்‌ அாதயபு 
இவ்வினை மூவிணைய அல்க்கைல்‌ சயனைடுகள்‌ தயாரிக்க மிகவும்‌ 
பொருத்தமானது. 
ஓரிணைய அமீன்கள்‌ : குளோரோமீன்‌ (011௦180102) இரிக்‌ 


னார்டு வினைப்பொருளுடன்‌ செயல்பட்டு ஓரிணைய அமீன்‌ உண்டா 
கிறது. 


நஜ பே,” உரு அ நாச01 


மூவிணைய அல்க்கைல்‌ தொகுதியுள்ள ஓரிணைய அமீன்கள்‌ 
குயாரிக்கச்‌ சிறந்த முறைகளில்‌ ஒன்றாகும்‌. விளைச்சல்‌ மிஃவும்‌ 
குறைவே. அதிகத்‌ திறம்சேர்‌ ஹைட்ரஜன்‌ உள்ள குளேரரோ 
மீனோடு அமீன்‌ குறைந்தளவு உண்டாவதில்‌ வியப்பில்லை. 


தூயநிலையில்‌ ஒரிஸைய ௮மீன்கள்‌ தயாரிக்கச்‌ கீழ்க்காணும்‌ 
முறையைப்‌ பயன்படுத்தலாம்‌. 0--மீதைல்‌ ஹைட்ராக்சில்‌ 


160 ப கரிம வேதியியல்‌ 


அமீனுடன்‌ (0-1 நிறும்௦பு1காயா2) இரிக்னார்டு வினைப்‌ 
பொருள்‌ (அல்க்கைல்‌ மெக்னீசியம்‌ குளோரைடு அல்லது புரோ 
மைடு) செயல்பட்டு ஓரிணைய அமீன்‌ உண்டாகிறது. 


2ந12ூ1. ௦-௦, _ நடநத) ரப நாட 


ங்‌ 
ஏ” 11] 


அல்க்கைல்‌ சயனைடும்‌ கிரிக்னார்டு வினைப்பொருளும்‌ சேர்ந்து 
உண்டாகும்‌ பொருளை லித்தியம்‌ அலுமினியம்‌ ஹைட்ரைடு 
கொண்டு ஹைட்ரஜன்‌ ஏற்றிப்‌ பிறகு நீராற்‌ பகுத்தால்‌ வவட 
அமீன்‌ இடைக்கிறது. 
1) 114111) 
௮ பபப ]117, 
2 ய, ' 





011. உநாஜயட, 11௩0-1111 


கரிம உலோக, அலோகச்‌ சேர்மங்கள்‌ : இவ்வகைச்‌ சோர்‌ 
மங்கள்‌ கிரிக்னார்டு வினைப்பொருளுக்கும்‌ கனிம ஹாலைடுக்கும்‌ 
இடையே வினை நிகழ்த்தித்‌ தயாரிக்கப்‌ படுகின்றன. இங்கு 
இரிக்னார்டு வினைப்பொருள்‌ அல்க்கைல்‌ ஏற்றும்‌ அனர 
பணிபுரிகிறது. 
01, -21102% ஆ 1 -- 3]த்தய்‌ 
முவ்‌ அல்க்கைல்‌ ட 
பாஸ்பரம்‌ 


பூ201-2௦நாஜ .” யர, 1194211201 











ேபிர௪ . பார்த 
5111, _. பேபி. --- ம (ம 112 51, 
பேக்கு ராஜி 
(டபி க்ப்‌ -.- (9.0 


22004-4034, சீத (ய004)0-00--4நாத011 
நால்‌ ஈதைல்‌ 
காரீயம்‌ 


அல்க்கைல்‌ அயோடைடு: ஒரு இிரிக்னார்டு வினைப்பொருள்‌ 
.அல்க்கைல்‌ மெக்னீசியம்‌ குளோரைடு அல்லது புரோமைடு--. 
. அயோடினுடன்‌ செயல்பட்டு அல்க்கைல்‌ அயோடைடு உண்டா 
கிறது. 
ர ஜ6-1, -- 181-128 


கரிம-உலோகச்‌ சேர்மங்கள்‌ ப 767 


அல்க்கைல்‌ அயோடைடுகளை அவற்றிற்கு நேரான குரோரைடு 
அல்லது புரோமைடுகளிலிருந்து தயாரிக்க இது ஒரு நல்ல முறை 
யாகும்‌. 


கந்தக ஆல்கஹால்கள்‌ (77 81௦௦110189) : இவை கந்தகமும்‌, 
கிரிக்னார்டு வினைப்பொருளும்‌ செயல்படுவதால்‌ உண்டாகின்‌ றன. 
],0 
த% 5-5 512 - 500 
சல்‌ஃபினிக்‌ அமிலங்கள்‌ (501011101௦ 8௦108) : நன்றாகக்‌ குளிர்ந்த 


கரிக்னார்டு கரைசலினுள்‌ கந்தக டை ஆக்சைடைச்‌ செலுத்தினால்‌ 
சல்‌ஃபினிக்‌ அமிலம்‌ உண்டாகிறது. 


ட 
ர்‌ 2 ௦ 
௭9% 4 தும்‌ கட அம உ. 5021 
௦ 140 


டைத்தயோனிக்‌ அமிலங்கள்‌ (19114௦104௦ 8௦406): இவை 
கார்பன்டை சல்‌ ஃபைடு இரிக்னார்டு வினைப்பொருளுடன்‌ வினை 
புரிவதால்‌ தயாரிக்கப்படுகின்‌ றன. 


6 க 
னி ன்‌ 2 ௨0621 


ஜ்‌ துடி 


கிரிக்னார்டு வினைப்பொருள்களின்‌ அசாதாரணச்‌ செயல்‌ 
(ஷ்யாம்‌ நவ்வுர௦பா) 


சில வேளைகளில்‌, சாதாரணமாக வினைபுரியும்‌ செயல்‌ உறுப்பு 
உள்ள சோர்மத்தோடு இிரிக்னார்டு வினைப்பொருள்‌ செயல்‌ 
படுவதில்லை. பொதுவாக, கஇிளைக்கரிச்‌ சங்கிலி (13121101) 08100௦1)- 
௨11) செயல்‌ உறுப்புக்கு அருகில்‌ அமைந்திருப்பின்‌ வினை தடை 
படுகிறது. கொள்ளிட விளைவு (516110 ௦0௦0) இதன்‌ காரணமாக 
இருக்கும்‌. காட்டாக, மீதைல்‌ மக்னீசியம்‌ புரோமைடு அல்லது 
அயோடைடு அறுமீகதைல்‌ அசெட்டோனுடன்‌ -- (000 110115] 
8001010) (014),000.0 (1), வினை புரிவதில்லை. இது 
போன்றே, கிரிக்னார்டு வினைப்பொருளில்‌ பெரிய அல்க்கைல்‌ 
தொகுதி இருப்பினும்‌ வினை தடைபடுகிறது. எடுத்துக்காட்டாக, 

க.வே. [1 


62 கரிம வேதியியல்‌ 


மீதைல்‌ ஐசோ புரோபைல்‌ கீட்டோன்‌ (14௦111 60 01௦௫1 
1:21006) மீதைல்‌ மக்னீசியம்‌ அயோடைடுடன்‌ வினை புரிகிறது. 
ஆனால்‌ மூவிணைய பியூட்டைல்‌ மக்னீசியம்‌ குளோரைடுடன்‌ 
(ஞ்‌ - நிழுரரம்‌ நர்கஹுர்மா 011௦7106) வினை புரிவதில்லை. 


மற்ற வேளைகளில்‌ அசாதாரண வினை (8௦1௦110821 70801101) 
நிகழலாம்‌. ஐசோ-புரோபைல்‌ மக்னீசியம்‌ புரோமைடு (180- 
010091 மாகதுர்மாற 1௦௮406) இரு ஐசோ புரோபைல்‌ €ட்டோ 
னுடன்‌ (04 1800709311 10101௦) சேர்க்கப்பட்டால்‌, எதிர்பார்த்த 
மூவிணைய௰ அல்கஹாலுக்குப்‌ பதிலாக, ஒரு ஈரிணைய ஆல்கஹால்‌ 
சட்டோனின்‌ ஹைட்ரஜன்‌ ஏற்றத்தால்‌ கிடைக்கிறது. 


(பீ), பேதா 
பப்ப, (11.00. (பு ட்டம்‌. உட்டபட பயம வய வயம்‌ 


(௩, ட ஙு மய), - நூ: மே 


இந்தவினை தனித்தியங்கு உறுப்பு வினைவழி முறையில்‌ 
விளக்கப்படுகிறது. ப 


[(பே.ா..) 1,00௦ 4 (மீ), ரேமா 


[(வே, பே] பேணா 4 (பயி. 
[(கேழய-- பிலா பம்‌ பப பப்‌, 


அல்லைல்‌ ஹாலைடு (&!13/1 181102) மக்னீசியத்துடன்‌ சேர்க்கப்‌ 
பட்டால்‌ இரு அல்லைல்‌ (018131) அதிக அளவில்‌ இடைக்கிறது. 
காரணம்‌, அல்லைல்‌ நிலையுள்ள ஹ்ாலோஜன்‌ வினைபுரியும்‌ திறம்‌ 
அதிகம்‌ கொண்ட, தாகும்‌. 


பே,-பே.- படமா. மே. யே ப்பி நா 
மப்‌. ப நாஜா- ப்‌. பேய்ட- 
ப்‌,-ய்‌ ம்‌. பபப ப்‌. நகஜிட 
அல்லைல்‌ புரோமைடின்‌ மிகவும்‌ விளாவிய ஈதர்‌ கரைசலை 
(னர பயம்‌ எம்மா 5010041௦00) மக்னீசியம்‌ துருவல்களின்‌ மேல்‌ 


ஊற்றி அல்லைல்‌ மக்னீசியம்‌ புரோமைடு தயாரிக்கலாம்‌ 
(விளைச்சல்‌ 959) 


010, (பெட்‌, இவ்வகை இரு ஹாலைடுகளில்‌, ஈ--0 
(1: 3 இரு ஹாலைடுகள்‌), 1:-- 1 (1: 3 இரு ஹாலைடுகள்‌) மக்னீசியத்‌ 
“தோடு கிரிக்னார்டு வினைப்பொருள்‌ கொடுப்பதில்லை. மாருக, “உள்‌” 


கர்ம-உலோகச்‌ சேர்மங்கள்‌ 162 
வர்ட்ஸ்‌ வினை (மார்ரா? 7மார்ச ஈ0௨01௦0) உண்டாகிறது. 
எடுத்துக்காட்டாக 

படபட... பேப்‌, ஜா, 


தோ ௮4 பெர ரே -* 19 கணணி டி ௮ 0. * 175872 
வத்‌ 


11--2 அல்லது மேலாக இருப்பின்‌ இரு மக்னீசிய சேர்மம்‌ 
உண்டாகிறது. ஆனால்‌ விளைச்சல்‌ பலம்‌ 80% அளவில்‌ இருக்கும்‌. 


எ-டு 
உ பெ... படை நாத 


மாந்த (பி). பரத நா 


உ நெ வு 


மபர்‌. பாட :ராம 

19 ர(லரா. ழா ர அமுயரர ராம 
ராமு௮.ப/%ம.௮ற ப/௪ 

௮9௮ பாம] மூ தா 
௩ஐமுமமய :௪ 


ராசா பமுமத :: 
4910) :ஐ 


சயம்‌ ௫7-27 “ராயா ப77/௪ ட ராம 


15% பாறு ஸு இ 

கு ரற்கேரராய பர முரல 
ா.ப.௮௱(ஞய. 276 :00 
ராம.௮000./௮ஐ 


6 


மூ. 1ம%' “ஐ “(ஐ :ரா.9 .பு-15.ப-7 
[1 


௫௪்‌.பமுமற :: 


(1௦0௭ [8012॥10ு) ௫.8 டீஸ்‌ 


௮ 
22 


19.18] முழு 1நாபுமமறு பமரயம.ம6 0761 


1 2௮0 
[ய மு.ய8-ர7॥ாா எழு பவி 


பபப பம பாப்பறெப் பாவி்பப்‌ 


ழம்‌...” ல்‌ இர 
1-ா௱ழமல யாடு பாரு 61 
மா ஞு உங்பா/ ஆ, 
ராமம்‌ இறபா ராமா முலு தாஞ6(6 61. 
மாறு இங்யா மம்‌ 21. 
ரர 66 0 [ஐ 
ஸல 1-1 ரம 01. 
* சமிபமு. ராமகி பரம முய யமஐ பயறு 6 
௪௭ [ர கம்‌ டு 
][-ரசயிமு/” பல-ரா.ர பயிலு 7 
1 /ம௩ம ஒர யம யாறு ராம£(8/7) :0 
ராமுடியாம 109217 :0,, 
மீ.பழு.ராட மறீரமு உர பக மடய “ட 
ர... பக ப. மீுபடு ரலமழராடு/ச்‌ 
்‌ 29ம்‌ பபப ம பாடு உய 5, 
ட 1[ ன *“ரீஆ 
][--ரா.மமக யமா :7, 
ராப ய டல௰யாகு 


11 


009 


05 
06 
6 
௦2 
00 


06 
00 


கண ர [வ (ல இ [௩ ரவ க்ஷி 8) இர ௮ 


ச்‌ நகர்‌ 
௬. * ௧ 
ங்‌ ௫ 


00 


05 
00 
00. 


05 
00 
05 
00) 
00 
00 
00 
00 
05 


18) 

(ர. 
மல்டி ரு 
பண ணக! 


[7059 (0 


ஜ்‌ 
ம்‌ 
வ்‌ விடம்‌ மே கெ ஸர 
ண சச்‌ ணர்‌ 


கார்‌ 
ணப 
ச ங்‌. 4 ங்‌ ௬ ௬. ௬ 


409(8.1.1.1242 50: 
(ா.ப௮.ர்‌.பரரஇ பரு 


ஐ ரு -௪ 


9 ஐ2%மமிஞ.ப௫.ப.7௫) புற 
(ர..ப.207.ப.0(6] ௩5.2 ௪௮ 
உர807 ம 

ழ.ப.2௮2.பமங.ர்‌ பூள 

409. பர/்‌0707இ -ம.ம 
உம007ஒ ட 

109, ம09 80077 10ஐ “பர்‌ 8; 


ம்‌ புழரா॥- ம -இ 

29 /0௦%ம(மினா.ப௫ப.ர௫) “பற 
ச.மீ ரரா௫ு (2 

229 முஐ :௪ஐ 
7709௮.ப்ம2ஐ “0/௪ 
.ப௮.0. பர பரா 


109.5 மு 1௦ 

ரா முரு.ர்ழாபு.௪ ஐ “00 
9௫.பரறு :(ு ஞீ 
ரா.ப.௮07ய.0௫) 5 “ஐ 


2௦72507076) “௩௨15 
409(..1,ப்‌,பீச£ர.2 


॥௦ஒ.௫.பஐ 

ர 2 ரம முரு யா ௫௪00) 6661 
1௦௫0 ாழு£மர 

ரா2ஓ.ப1ு௪00 நம. பம சிறு ூ.2.பபஉம 


இப்பயடுப்த பற்ாட்தயாப்ப்டாபது ற யம்‌ 


10 66. 
1-7 ற்‌ ராபி ப மில பாடு 
1] ப்‌ 
1--07.8. பசிய மில.பபடு டு மர] 
ப ர ரு எர்மு ௮0 /ம.ரம 
11 ல 
1-0. யல. யாகு ரபா 
கு, 10/7 பாசமுமம-முர] பிறு முழம- 1 -முழா 
-74ஐனா மமம்‌ ராப 1.2௦ பற 
மியாமி ி௫௰ மர2ா(6) ௨1௦01௩ 
225 ம. ரர. ம 
11 66 
[---:இ.௮.பபடாம ராபி. மடியா மழு ப௱ழ்‌ய(6 
1] 66 
1-0. பச.யமல. பாடு மாரா உய ப. ௨ர/௪ 
111 ்‌்‌ 


11 6 
[-- (ம பமு.ராம பபச யம பாடு ப௫உயராக/௪ 


“குத டமு .மப பபமிமு. புறா 0 ரம மர. பமஉயராக/௪ 


1] ்‌்‌ 


1-8.பமு.ரம ரூப பம.பாடு ௨௫.8. பமுழுங௫ ' 


11 
]-- 21.௮. .ம ப படி பபழு மீர9 


11 


01 


66 
86 
பத 
96 
06 
76 
66. 
இத 


“மித 
“08 


66 
80 


8 
ட்‌. 


66 
76 


இழு 
௫ 
1௫ 
06 
“61 


'8[ 


2] 


(2-௫) ரய்॥யமலயாகு 


111 


ஷ்‌ 


பணய 
௬ ச்‌ 


பண 
கு ச 


ஏண்‌ 
௫ ௩. 


டார்‌ ன 
ந ஙு ஐ இ 
ஒ ச ௫ 


௮2/5 9/௫ :' ஓ 

ப்ழண்டு ஐ யராமு-ஏ :.ட 
ா.ப2/1 “ம ௫ 
(மப 0702/02.பர7.ப.ர௫ :ழா 


உ ய்றழு.யரர “மம. 09 1௦ ர7.௮09 
182 மஉ.ய. ர) மம. புர ௪ 

ஸாழுக்மறா ம5யராமும-எ ௫ 

(1.ப.௮/177இ -௩0 “௫ 


யர. பர “முல. :ராம 
௮./ம௰/ம. ஞீ ௪ :ஒ 
6 


யரர. ப..ர்‌ ஐ 0.0 
[மலம பர பா 
(ஐ069.றஐ/௪ :ப.0(6) 

29௮ பழு ய “5 

யரா அறு “மம “ம 


$௦ 


15 0707/02/௪ .ீ்‌ ௪ 


*.ர்ச௰/ம.ப0/00 “ரர 


ுாாழுலரு.ரதார 12 ஐஐ ₹ரா 


01008 யொடு) மூரி ரஸ 


6 


60 

டாக 9 

1--மீபமு. ரா ௫8௫ மர்‌ பபற 52057 :60 

111 னு 02 

11 ட்‌ 13 

1-- மீ. பழு.ராமி 0-7 பம்‌ ஊ௰.யறஞா “09 

111 ன்‌ 65 

11 ௬ 82 

[--மீபமு.ராா ராமு ஊர யாழ :/௦ 

111 9 9௦ 

11 ! டி ர 

1-0 பழு. ரு ம௫ுர்பமுங(6) 70 

ர] ன்‌ ந்‌ 

[1 ்‌ 02 

1 ரி [5 

1--மீ.பமு.ராடி நீ£பமுழுங(6 “06 

௮0ய/ல௫.மஜஐ.)ர.]3ி இர 88-௭௪ பாரய.ரஐ “6 
டல 1--(மீ.பமு.ரா மழட ப.ப.ரதி “85. 
1 க 27% 
ர] த 97 
1--/மி.பமு.ராம 29 7-]மழா 

(யு 
ர ராசிச்‌ பல்‌... யமி பபறு ரூ 
்‌**[--(9661--/68 [) 

(மீபமு.ராம ர. பப மம பாடு பாழ்‌) “ரே 

* முததபர்மழு- உ றாயா மு ப.மம படிய யாறு :ரூ 


117 


00 


05 
௦ம்‌ 


05 
00 
06 
60 


06 
62 


06 


771005 * 


௩௦0 ெ௮்ர் கோர 


௩ மூ. இ. மூனா. ழு 


கணட நண்‌ 
்‌] ௬ * * ௫ 


19௮020 (6) 
ப்ர மம (ம 


யயர 0௦ பரம. பம யம 

2 9,ர்‌.ப,பரறஞ 02092௩ ',பர]ஐ 
ய்புமுமுஅறு 47 

பாம மல (0 

முஓமு று “௩-3 *4.0.7ப. 61 :பரஐ 


9 /ஸீ9],2,2ர.ப.0௫) :0ஐ 


ஏழங்கறு 9 பராமு5-ஏ “௫ 
(மல உதமம பர :.ப17 
ரா. பழு பன 
ர.ர்‌௪9.௮0.ப1ு16 :.ர௫) 
 ழஉஜ42,207.ப..(6) ௮ “1. 
மு5பஞு£4/220.ய.0(௫) 49 “2 
[டத உத (ம௦.ப07 யர] 
(ஐ மல பர] கொச்சி 
“1920702).009/௪ பம(டூ 
(206 0/6 .ப.0௫) 
அழகு எலஹ ௬௯ 
௦௮ பழு எம (மம 
நீறு பரா பார 
“ப 7. மடய.ப்ர மம ரம 
மு], 0. ர :மும௪௦ 07.0 
ஏழுக்கு அபரா ச 


[1 ன்‌ ஓ 
1--மாற (டு 1 மு ட௫ி.பறு 178 
11 ட்‌ 57 
1--முறு.ர்‌/2 மு-ர.ஐ :₹8 
யம[ரராம/௪ முறழு.்‌/ முயக௫ :18 
7௪0/௪ பீ ஓ ௱றழு.0/௪ 08 
்ப்ர்மமுறயு.ர/ ஈர்‌ “0 

[மீ.பமு.ரார .ஐழுட உங ப2ா/ *9/ 
மம பராச முழுப்‌ :// 

முாமழுமச 
[1 ்‌ 92 
1-1 ஒழாயமுஸ்‌ முஞயா௫8௫ 6 
111 ரக 
[1 ன்‌ 6ம்‌ 
1[--மீ.பமு.ராரு ஈய மயாமுறயுங1ள்‌ 01 
ர்‌] ச்‌ “லி 
111 ்‌ 0 
11 ர த்டய்ர்‌ ,09 
[-- மீ.பமு. பம மழாரராமமுாழு.ய/௪ முறுஙரள்‌ :60 
11 ப £ம்‌) 
1-- அர்‌. ஐ பாயம்‌ :99 


(மு டாம )--1மம00% 


6 
00 
00 
6௦ 
()0 


00 
00 
00 


குஒ ௦ ௩03௩31 ௨௨-0௫ 0 


௬ நெ கு ௩ ப ௫௯ 


ணர்‌ 
்‌ ஓ ௬ 


ணை 
ங்‌. ௫ ௩ 


ராம£/௪ 02 /-1௪ய-7 
66 


ய.ர. பரப பழு 1.92 '/ச 
1ாமஐ/62.பரா முமராஉமஐ ம 


9 ஓ.ப.ரஐ(வ.1/ள ப.இ “௫ 
மஉரமமு இம 8 :( 
(34 


மபஅய மப / “0 ன 


19407/05/௪ *.ம்‌ ஞு 


அஃ மத இஏீரா/09/௪ “ம்‌ “ஞு ம மர ப.ர.பழ பா 


19/97. ப..ர்‌.பாழ* பா 
(ும.5.ர.பு.மஞு ௮9டிய மாம *பராஐ 
மய] பம 0.ப.ர்‌ (ஐ 992 


ரூ.0௦. ப௪02 ஐ 

10௦ ஜீ£4771[65/6 :.்‌ *ஞ 

12௫ 8101/65/ள :.ர்‌ ஸூ *பா௱.1052 மல 10 

புற மஜ. மய ' [ம 

ற மர. “மம. “ப.இ ஐ :(ீ 
பாபமுமு௮று :17 

பற.ந௦2 மய : ரம 


(31008 படபட) 18 மம 
ராய 2-2 ரா 


“ஒ ல 
ர. (5-௪ ஐய 201. 
(ராு519-உ 30707நா. 60] 
மாம 1ம-உ ௪0792 601 
[1 து 601 
1[--முறம2-எ பயா [01 
ரா2ஊர பாம 1-௪. 031 
1] $ம 66 
1--மா.ம-2 ௪௦007 :96 
மழு .ம-5 
111 ்‌ 6 
[] றி “06 
1-- எலி பல 
இதமான - 1-௮ அ்்பராஞுமுறமு.ர/6” “66 
௦௨-௦2 பு 
129 ராஉ0512ச( ௫.01 ௪0192 “6. 
ர/ூறழ.0/6 ௪1-ஏ 
ரா9௪/ம0-௪ ௮2ஐ1.ய௮ 00 6161 “26: 
மபர்‌ ம02௪ரா 66. 
11] ஞு 16 
1] ய்‌ 06 
1--ஐ.௮2.பம௩ மஸ0 ப்ப்ராஞ/௪ முர ஈழ) 69 
ரர்‌ உருமு. று 8௦ 
11 யூ 8 
[ராலி ௪ பக்‌ 
இராமு 1 மம எ. பாறு 098 


06 01: 


06 ₹ 
06 5 
60 1 


06 8 


056 8 


00 
09 
09 
09 


05 
05 


ரூ ரூர்‌ ய ம்‌ 


மு 6 


105,005[ற.ப.ப்‌.ப87 “02ஐ 


ராச-0௫) '(6.ம 
ரறழுர.ரதாரா௫ 47 க 
199029%000.ப[7.பசஐ ௫ *07 


ழ.ப௫௮.ப1515/7/௪ ப்‌ ஞு 
கும. பச :பரறு 'பற 


ராசஙமுராப.ர௫ :(5 
க்‌ 


ரா424௪ ௨0000௮ ', ப பார 
(ஞீ ர62ஐ1ம%ஐ :/௪ (௩ 


3.19, பபஜ(ஞ மச *பரரஜு. * 


(்‌ீஏ.படி 'புராஜு ஐ 
49௪(-௫ஐ “09௪ -ப/76- 
॥.ப.22.00202.பரா.ப.ர்‌ பூ 
பப்டி. ப.ப.ர்‌ '.ப(டு 


(3008 யப) மர ௫௦ 
யஐமு.ப-1.பசஐ ஓ-ரராம்‌/ .0ாறஜுச092 . 01 
முழுக 0௮ 

ஐம9ஐ(.பாம பாம.ஊ.யா்ட மர.ய௱8(6 :611 
॥சஙமுபசஐ எ௫- 7. பா.ம “911 
றத5- 16.00 “71% 
மாமு (09 ॥ர 

17 ஓ ரய முறழாலம/6்‌ 91 

மாநா 16 


ரசரூர/௪ ப6-ம௱ஞ0/௪ :6(1 
முற ி€ 


1-௨ ப6-முாமல௰பாடுபறராகடு 1] 
1] ன்‌ 5! 


1-2 ச௱ழுமடு '₹[॥ 
ப்‌. ஊரா ம. ஓரம. பாமுக்‌ “111 
ரா எழுல 011 
ரா சழு-7.பம னாரா “601 
மாற (௮.72 (ம “801 
ராம௪௫ ோரா௫ (2௨6 “101 


ர 


மர] 


80 


50 5 


0 61: 


06 6 
00 9 
௦2 9 


00 [[: 


00 
00 
05 
பச 
00 
00 
5௦ 
00 
00 


09 
05 
62 
05 


- ழு மு 


௬௩௦௦௦6௦6௦௦ உணர ஷி. கஸல்‌ ம.க 


00 01: 


489070]மு.097 ர 
2ாமஐஞிஎ.ப.பமி ₹072 
ராஐ பரா ௩௦ 
(ரா.ப207ப.ர(௫) பிற 
1092 பு மரம '( 
(7.ப.௪074.௫ “பற 
ய்ீப.ர(6) மீரா 
மே 


49 ரரரானு.187 6மி.2ஐ “புரு 
(ரா.ப.207.ப.(௫) :ப2ஐ 

9 [).பரீரா ௫ ய.ம௦/ள ௩0. :மம 
29 (ஞ£ஏ].2௮௱ யு “2 
௮97.0 2 0/.05/௪ பரி 
ப்ம்டிபற.ரம2௪ உ.மல%மயஞ.எ(௫எ0 ௩௦.0 
190777] “22 மீரா 

297) 0/ர7] 15 :ர7ம 
(607ஐம/௪ “ப.ர்‌௫ முர 
௫௪.00 வச௩ம(ழு “(8 

90 [ர.ப,ப்‌.ப9 'ருமம “௫ 


66 


அ9ராருழு.9 :ந௩டி௮ஐ '. புறா 


(3608 யப) ம8 மஸ 
111 ட்‌ 
[] க 
1--குறழாம// பழு பாம (ர பம்மல்‌ 
ரா றநா ராம ஞு ராம றழார/ மு.மு 
௫) / ப ரராஞ/௪ 15/7 
ஐ00/௪ ப இட ரழா(மாம 
(௫) ஞழு/ம.பஐ 
1] ட்‌ 
[மழு ஞூழு/மு பல 
மார ௪072 
மாடா. 10 
மாாழாமு/ ம ரா ௮0 
11--மாமம/ரபழ/7 
பழ 12 ச்‌ 
ய்றாமு.ரஐழுமு*ள்‌ உய] மம 0௦60 
பயர்‌ ஒரு 
்‌ மபிதழமுரறுஎ ம 
புகும்‌ இஉ7ஞ.॥20 
மாாழாழும[ மஜ ர.மமஉ ஐ.ய1].ப.0ஐ 02 
ரர $6 
[--பறக1௪ 


1771 
1 
661 
லக 
லக்ஸ்‌ 
951 
601, 
761 
இதி 
0614 
1519 
061, 
601 
“8615 
கல்லு 
901௯ 
561, 
614 
கிம்‌ 
ந்த 
161 


மாநா ஞு 


917] 


05 
00) 
0) 
06 


52 
00 


00 


00 


00 
00 
09 


05 
00 


00 


ரம ட 


ம்னு ஐ 


01: 


ம்‌ 


ரா.ரஏ 02௪ :மு௦* 

ரா பச௱ழாகு. ஓ 

௧9 ௪.௦௮ இ ப-7ஐ.ப-7 

ம207029.10௦0/ள பரா “௫ 

ராம. பரு “(7 0சஐ “(77.ப.2/17/௪ ப டய 
ராசீப்ரா..09. 091 நா ப ரஉ.ய- 

கிய ர்மஙுட “ம ராம பரக. 


லாரா தி 


ற5௮ஐஐஸ) ப.ம(௫ 
122ராட9வ/௪ பரா “று 


9௮... 4/ஜச.ப “௫ 
12.2௭ 72௮.யாமஓ ஓழும்‌ பரா “ஐஐ “1 


% 


ம ரூராமு.08ரா.2-7ம மம :௫ 
19௦9. ப[7,ப௪ஐ02.1.0(6] 
ரா.ர29/22 009௪ பற 
உயா்‌ ௪ 


(1008 ஈமா2[ஈ0) மம 09 ஆ 
முறி. பாடி உயவு. ப௪ 1871. 
ராச :091,, 
ரமி. பழு.ராமீ ரா/ம07.பாட-ரா.ரா. பச :001, 
மசாரரயா 1. 
1௪,௫௮௫௪ “861, 
பாஐ்‌.ஐ. “861 
(ீருறு பாடு ஊ.ய௫ ₹161, 


ரா.29 (9 9 ௦ 
(137 0௦௫ :061 
மாடி. மு 
மாழுவரமு [, 
மோடு 


ராசமுமஉ௰௰[ம' ௪ம,ப௫ு :961.. 
ரா௪முமஉமல[ம்‌ ஓம :/*1, 
சழ மய 071, 


ராமுமம பாட. 


_ ர-1தஐ.ரற யமா. ராமரால்‌ 01 


11 ட 4 ரர] 
1--ப௦௨00௦௫7 முாாம/ 7 :ரூ( 
ரசரூய//௪--மு௱மாமம.ஐ/7 “001 


மரநாபூடி. மாற 


13 


00 


06 


05 


6௦ 


௦ம்‌ 


06 


05 
0 
05 


1770 : 


01 - 


யு 0 


டேவ்‌ 


ராமா (7127172207 99௮ 07.0 


(ரரமுத “௪ 


வமாக கறு “அற 'ா.ப.தரா.ப.ர௫) 12 
“ராமராம பள :: 
6. ப.ர. மாடுக ப்பது: 14) 


4092.00 ௫௪ :/6 ப 1, ப ர 
66 


(௪ 76 
“(ப.ர.ர்ம8 ஐஐ -5, *[ஐ09.ப./ற ௮ “67 
7. ப௮-ரஓஙாமறு “(6 பய ரத. ய] 
199௮. ஐ ௫.௪ :/6 
ர1./ச॥.ட 
(2உ0ஐ ௨7 (மழ) .ப-12ய-7 

19௮. ஐ௫ு.ஐ 6 ப 1-7 
“ரா.ப2- உங மற 02 புர. ர 


100௨ (மீட) மூரி மஸ 


* 


77௮ மாீமரூஒ 01, 
1-2 
சட /60௫0- ௩௨ ௮-௪ (991 
1௦ டட ௩ 
ரா.பமு-7- 7௪ உ 0010 பமக ஏ ம0௪ங8/ :60[ 
மாநாடு யு 
௧௧௪ ப ற.பமற குத/.௦ 101 
பண்‌ 11 ்‌ இன! 
1--முஙற[ 2 '(9[ 
பறம 191 
ப்ர்ழுவசமா 091, 
ர/ர.ப2ஐ ப. பரா ராஐ ப௫ரா. :66[ 
ராச.ப.ரஐா-- 079 861, 


ராம[$ 0 


(ஆட 
வ்‌ 
டிவி வு யர 0 ரூ ஷி ஸ்‌ ரர) ரூ ஸு௫ ஈது ரூ கம்‌ 


ர.ர்‌சய/ம “நு, 

(ஜ07069.ம/௪ பரா ராறு 

ளப. முட 

109/7. ப ௪ “ம 1 

சமீர பச்‌ பாராமல்‌ 4:87 


109/ம.2'ஐ. ப] “7௪ 


(ரா.ப.2[8800) *ஐ0£.ப.ச/[ம.பலஐ “47 
66 


109ம.ப[].பு2ஐ006.ப..ர்‌ "ஐஐ 

மே.ய.ரஒங' :௫ ரர. ப ர௪.ய/-7 
0969.ப.0/௪.ப9 12 

77ஜ.ஏ 0.௮.௦. 07 .ப-1ஐ.ப-7 


12157 ற- ௭00912 இ 
ர. 1ர7௫4ு (8 
19 0௫87.220.ப.0(௫ “பரி 4 


பமசஙாற ற. -௪ஙாமஐ '(8 
ரர ர7.07௫ழு.யார “பரச :ம௪,ம 
ரா௱ழமர.. றா 


99 சஐஞு.6.ப.பல *ூ . 


409 உம ய ீாமமும.ர்‌.2 


(1௦0௭ [80120) ம ம0 , 

மு௱ாஜு.ராம.ப2 உரபடு கர “681, 
முறமுஙமுழம ௪௦௫/7 '9815 
மாகுஙமுமமி [8], 
மாமா ௪௦/7 :081 
மு௱ழாஞாமத 
1 ்‌ 781, 
[ரசி பட்‌. ரம 681. 

11 பூ 68 
1௫19 சழமஓ சறட சலல/ :191, 
11 யூ 08, 
1-7 சம ௪௦8/7 6/1. 
ராத. ௪00/1 :911, 


ராசகு.மாழு :1/1% 

[1 ல 9215 
1-6 66 இக முக[மம 60/1, 
ரா. யயமல௰யாடு 7/1. 
(பழு. ராம ஓமு-௪ 6/1, 


ுமர௱ழூ௫உய௰/ ற (3:0௮) உலர்‌ 


02-7-7252 ராம.25-௪ 2/1 
ராகு ராரஞ௫ ப07.ப,2ஐ ஒரு யக 1/1, 
(2,117-௪௦௦ ௪ர2ற *0/1_ 

(-7.ம/7 ராப 69 

ீஏ்‌.பல பரா பரா '901 


101187 யக 


00 6 
60 7 


67, 
00 


00 
60 


ம்‌ 
ட இ! 
வின்னா எரு 


2 
ம்‌ 
யு ஷூ ஸ் ஷூ ( 


10௦ம௫'ஐ பரா “புரள 
(ரா.ப.2124) ௪௦ 
110902 பர ஏ/0ம.ப௫ஐ '*7 


மய. பரச 
யாராய்‌ :ம ஜா 
109[7).ப0௪/ ௫ 
[டாம ஐ௮ 7 
ராசஙழ?01॥.1(6) “37 


9௮17ஐ௮ “172 பாரிய 
ர. .2ஐ07) 00௮ ரம பு-7.ப-7 
19902௦ ர [71 :.௫ :“ம்‌ர 
ர.ப.ர்ா ௮0௫ :ப.ம்‌(6) 420. /௪.௮, பர] ஐஐ 
66 


10908.ப.ரஎங' :07 
(ா.ப௮மம*- ம :ம5ம 
“09 100902ஐ051 '“ம7 
சீ௪00௮.ப87 “ஐஐ 
௦௮... 1௪ 


(1008 [£ப0[டு) மூ ரூ 


(13008) எ யாரப்ாம- மலா ௫ 


3 


** சாரமா -ர௫முமஎஉ.யம மீர்‌ 05, 


6004 


(8917002010) ரஷக 


'* ஏர காரயாழிகி- ஆரதாகுாகது ௪௫.௨ 6. பாடு 


(13008) மறகற (௪ 


ரா ரய. மாமா ராபுமஓ 


(19008) சா௱ழாஞா௩ஐ ௫௫. 


யாரா 


_-முற௫மஐ ராஐ சரயு ௮0 


00% 
[004 
006 
661% 


8615 


பப இர கய்ப 1110] 


ரர யாரா/0-- மு௱மழாழமல 
(1 3008) மாமா ப௮- (0௦ மரா 


எ களாபுமவ்கடரு இராது ௦௦0/2 


013௦08) 
(13008) [--- யாம ராஉழு மா 


(1 3008) 


ரய ர்-மத--ரஉ௫.டு மஞ்‌ 


யாரப்பா த- மாஜா 


(1 90௦8) ஏயர்‌ மாரர௫8ட 


"61% 
“9061 
61, 
51% 
"661, 


661 
்‌161ஃ 
061 


(8315614) ௭௫ி.மஈு 


மழு.19] (099) ஈழ ரா 


31] 


((நய12[0) 18 0௦ 


லச 2 ௬௯ (௨. (ம.யலற ௫. 12-71 ::* முறநாரராம௦ 5-௪ ர. “615, 
மேட ௦2,095. 89/20ம.ய[7 ஐஐ ::: முாாாரா0/௪ 0/7 ர. யச 81% 
00 ரா எ 19௦,௪29 2.ப.ரீ ஐஐ ::' ராரயார்்பம--ரா௫ீற்‌ பப்பமய ம 


ராஇசமாழா ராம. 12-௪ மாய ம்ம [73 


(0108) முற 


00 01 :” | சீற மு :** ர ரய ப.முஜு--ம௰௦191/0/66 122800 :0153 
0. ரரசற(மரா.ப.ர(௫ மடி ::* ராயா. ஊரு. மமருாாரா/ு௰௫63 :615 
ழ்‌ ரந ர4 9 /09£.ப.ப.ப9] 0 ௩ஐமலமம௰கு மீறி ராரயாரப்றமத-- 11-ம்‌ 41, 
0 6: ன்‌ ற  ப்ண்ஸ்தி த்‌ ய்‌ கன ன்‌ 6104 
கக ய்மழம் பத ப 01! பணய ்‌ ௦௦4 
0 9 ப்‌ க ய ரம ப்றளித டக எ 
த: அ ௮ ப9யமாமு "ஐஐ 5 ஞீலி *** ர-ர7யாராாமக-- 11 னன 116 
0 11 :” 12௮ஐஐ0 :பு% *** ரா ரய ரப்பம்‌த--] மமமமாாரா௫ீ௰1200 :015, 


(480007) மா௱முஙமும 
ர த. யாச -மு.ம ₹* ராயா ம ।$--மு௱(மம/ “600, 


(6317811616) மாமுூயூம மர 


005: 19909 ப]. பற .ப.ர௫ "சற *** ரர. யார்றா -மு௱றாஞாம்‌ “80%, 
005: டய. ஏஏரா(62/௪ பர்‌ 515 ரப மி ரச 05, 
28 122/2. “ரு 55 யார்ரா த--ர மச ௨௦யசஐம௫' :905, 
பட, ஆடா? (ர1.ப.207.ப.6(௫) ட ராடி எ ரய ப்ர ஐ--ஏசமுமஎ பய 002 


வாச டு (க.ப ஏ.ப௫௫)--எ மல 


ப: 


0. 





11. 
12. 
[3 
[4. 
13: 


16. 
192 
18, 
ந 


20. 
21. 
22. 


1 





கல்லூரி. நூல்‌ வெளியீட்டு இயக்குநரகம்‌ 


, பொது பெளதிகம்‌ 


, வெக்டர்‌ கணிதமும்‌ அதன்‌ 


. இன்றைய பெளதிகம்‌ 


இய்பமாணப்‌ பகுமுறை வடிவ 


தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ நிறுவனம்‌ 


பட்டப்படிப்பு அறிவியல்‌ பாட நூல்கள்‌ - 1970. 
இபன வை கவை கைக யை வை வைகை கைய க வைப வை வ வவ 


ப தடுமிமைவியல்‌, உடற்செயலியல்‌ 
அறிமுறை வேதியியல்‌ 


திரு. டி. ஆர்‌. கிருஷ்ணன்‌ 


--திரு. ௧. ப. கந்தசாமி, 
திரு. மு. தியாகசுந்தரம்‌ 


பயன்பாடுகளும்‌ இரு. ஆர்‌. மகாதேவன்‌ 


்‌ தாவடிச்‌ சூழ்நிலையியல்‌, மரபியல்‌, 


உயிர்மரூஉ இயல்‌, இயங்கியல்‌-- 


துணைப்பாடம்‌ - டாக்டர்‌ கு. பெரியசாமி 
, பெளதிகம்‌--துணைப்பாடம்‌-- ்‌ ( 
பகுதி--2 --திரு. கா. வே. சுப்பிரமணியன்‌ 


டாக்டர்‌ எம்‌. ஏ. தங்கராஜ்‌ 
--திரு. டி. முருகையன்‌ 


-- இரு. 


ஒலி நூல்‌ 


. கணிதம்‌--துணைப்பாடம்‌-- 


பகுதி--2 ஆர்‌. அய்யாசுவாமி 


கணிதம்‌ இரு. க. சிவசுப்ரமணியம்‌ 
ண சிரலை தக்ப்ட்டம்‌ --திர. பா. இராசாராம்‌ 
செல்லியல்‌ --திரு. என்‌. இராமலிங்கம்‌ 
மரபியல்‌ ' --திரு. பெ. மா. அண்ணாமலை 


தாவரங்களின்‌ வாழ்க்கை 
அங்கக வேதியியல்‌-- துணைப்‌ 
பாடம்‌ 
செய்முறைக்‌ கரிம வேதியியல்‌ 
முதுகெலும்பிகளது கருவியல்‌ 
சூழ்நிலையியல்‌, பரிணாமம்‌, மரபியல்‌ 


--திரு 


இரு. பிஎல்‌. இராமசாமி 
டாக்டர்‌ என்‌. ஆறுமுகம்‌ 
--திரு. எஸ்‌. ஆபிரகாம்‌ 
திரு. கே. ஆர்‌. பாலச்சந்திர. 

| கணேசன்‌ 


எஸ்‌. சுந்தரம்‌ 


டெரிடோ..பைட்டா--ஜிம்னோ ஸ்‌ 

பெர்மி 
கரிம வேதியியல்‌--பகு தி -1 
கரிம வேதியியல்‌--பகுதி--2 
வானியல்‌ 


திரு. கே. இராசசேகரன்‌ 
திரு. இ. கண்ணபிரான்‌ 
இரு. கி. கண்ணபிரான்‌ 
இரு. தி. கோவிந்தராசன்‌, 
ப இரு கொ. முத்துசாமி. 
தாலோபைட்டா--பாசிகளும்‌ 


பூஞ்சைகளும்‌ --டாக்டர்‌ வே. சே௱. சுந்தர 


த்க்டலப்‌ அல ல ட வட்ட ச தக்‌ 


--இரு. ஓ. ஆர்‌. சூரியநாராயணன்‌ 


லிங்கம்‌ 



































சல 4 


கத 220 





உதக 

ல 
வல்கள்‌ பவட அதத்‌ ப 
்‌ லை, ஆ ட்‌ 
பதிக்க இட்டு வடகம்‌ 









ப 
த 









அதம “4ல்‌ வ அல்லல்‌ 
க ப 
பட. “192 ்‌ 
ட பக ர அக்‌ 





